THANTHAI PERIYAR தந்தை பெரியார்‌ 


( 


தந்தை பெரியார்‌ அறிவுரை 100 


தந்தை பெரியார்‌ 


ஒநிமிர்வோம்‌ 


மின்னூல்‌ பதிப்பு செப்டம்பர்‌ 2021 


திராவிடர்‌ விடுதலைக்‌ கழகம்‌ 


திராவிடர்‌ விடுதலைக்‌ கழகம்‌ 


உள்ளடக்கம்‌ 


10 


11. 


12. 


13. 


14. 


12. 


16. 


17. 


18. 


12 


20. 


21 


22. 


23. 


24. 


. உணவுப்‌ பற்றாக்குறை தீர 

. உடைப்‌ பஞ்சம்‌ ஒழிய 

. அனைவருக்கும்‌ உறைவிடம்‌ கிடைக்க 
. பிள்ளை குட்டி தொல்லை ஒழிய 

. கர்ப்பத்‌ தடைக்கு 

. தொழிலாளரின்‌ அடிமை நீங்க 

. கல்வி வாழ்க்கைக்கு உதவ 

. அனைவரும்‌ அடிப்படைக்‌ கல்வி பெற 


. படிப்பின்மை ஒழிய 


. பரீட்சை தீமை ஒழிய 

பெண்ணினச்‌ சக்தி விரயமாகாமல்‌ தடுக்க 
ஆண்‌, பெண்‌ உயர்வு தாழ்வு ஒழிய 
சம்பளத்‌ திட்டம்‌ நிர்ணயிக்க 
வேலையில்லாத்‌ திண்டாட்டம்‌ ஒழிய 
சுதந்திரம்‌ அடைய 

பேதம்‌ ஒழிய 

கம்யூனிசம்‌ உருவாக 

கூலிக்கார நிலை ஒழிய 

மேல்‌ - கீழ்‌ நிலை ஒழிய 
முதலாளித்துவம்‌ ஒழிய 

. வீர ஆட்சி மலர 

அரசு முறையில்‌ ஒழுக்கத்தை வளர்க்க 
கலவரங்களைக்‌ களைய 


கொள்ளை லாபம்‌ அடிப்பதைத்‌ தடுக்க 


25. 


26. 


27. 


28. 


29. 


30. 


31. 


32. 


33. 


34. 


35. 


36. 


37. 


38. 


39. 


40. 


41. 


42. 


43. 


44. 


45. 


46. 


47. 


48. 


49. 


50. 


பிரிவினை கேட்கக்‌ கூடாது என்றால்‌ 
வக்கீல்‌ தொழில்‌ ஏகபோகம்‌ ஒழிய 
நீதிச்‌ சிக்கல்‌ நீங்க 

கிராம முன்னேற்றத்திற்கு 

தமிழ்‌ மொழியைச்‌ சுலபமாகக்‌ கற்க 
அரசுக்கு 

அரசு வரிவிதிப்புக்கு 

கவலையற்ற நிலை பெற 

ஏக்கம்‌ போக்க 

அதிருப்தியிலிருந்து விடுபட 
சூத்திரர்‌ விடுதலைக்கு 
சிறுபான்மையினர்‌ ஆதிக்கம்‌ ஒழிய 
ஆரியக்‌ கொடுமையிலிருந்து அகல 
சமுதாய இழிவு நீங்க 

தமிழன்‌ மனிதனாக 

தமிழன்‌ விடுதலை அடைய 
வகுப்புவாதம்‌ ஒழிய 


தாழ்த்தப்பட்டோர்‌ மீட்சிக்கு 


குறைவற்ற செல்வம்‌, நிறைவுற்ற ஆயுள்‌ பெற 


தீண்டாமை ஒழிப்புக்கு 
சாதி - தீண்டாமை ஒழிய 
கவலை அகல 


சமுதாயச்‌ சமத்துவத்திற்கு 


கடவுளுக்கு வேலை இல்லாமல்‌ போக 


மாறுதலுக்கு 


கண்மூடித்தனம்‌ ஒழிய 


21 


52. 


53. 


94. 


௦5. 


56. 


57. 


58. 


99. 


60. 


61. 


62. 


63. 


64. 


65. 


66. 


67. 


68. 


69. 


70. 


71. 


72. 


73. 


74. 


13. 


76. 


பல துறைகளுக்கு 

பல பிரச்சினைகளுக்கு 

சமுதாய ஒழுக்கம்‌ ஏற்பட 

ஒழுக்கம்‌ வளர 

கிராமவாசிகள்‌ முன்னேற்றத்துக்கு 
தொழிலாளர்‌ கிளர்ச்சி பயனுள்ளதாக 
குடும்பக்‌ கட்டுப்பாட்டு பிரசாரம்‌ தீவிரமாக 
பிள்ளை பெறுவதைத்‌ தடுக்க 
விபச்சாரக்‌ கேடு 

படிப்பின்மை பறந்தோட 

சுயமரியாதை அற்ற நிலை நீங்க 
ஆணுக்குக்‌ கீழ்ப்படும்‌ நிலை 

புரட்சிக்கு 

பதவி ஆதிக்கத்தைத்‌ தடுக்க 

ஆரிய கலாச்சாரத்திலிருந்து விடுபட 
சகல பகுதியாளர்க்கும்‌ வாய்ப்புக்‌ கிட்ட 
தாழ்த்தப்பட்டோர்‌ கலந்து வாழ 
சுரண்டலைத்‌ தடுக்க 

சாதி ஒழிய 

கட்சித்தாவலைத்‌ தடுக்க 

பிச்சைக்காரர்‌ தொல்லை நீங்க 
இழிசாதித்‌ தன்மை நீங்க 

முன்னேற்றம்‌ அடைய 

சூத்திரன்‌, பஞ்சமரை சமத்துவமாக நடத்த 
தமிழர்‌ நிலை மாற எழுத்தாளர்களுக்கு 


அநாகரிக காவியமும்‌, ஓவியமும்‌ 


ச்‌ 


76. 


ரகர 


81. 


62. 


63. 


84. 


65. 


66. 


67. 


88. 


89. 


90. 


91. 


92. 


93. 


94. 


95. 


96. 


97. 


98. 


99. 


அறிவு வளர்ச்சி ஏற்பட 

மக்கள்‌ உன்னத வாழ்க்கைப்‌ பெற 
இலஞ்ச ஊழல்‌ ஒழிய 

சர்க்கார்‌ சிறந்த சேவை செய்ய 
தேசியமயம்‌ வளர 

ஆண்களுக்கு தொல்லை குறைய 
போக்குவரத்தைப்‌ பராமரிக்க 
அபேட்சகர்கள்‌ யோக்கியர்களாக 
திடகாத்திரமுள்ள குழந்தை பெற 
வழக்குகளைக்‌ குறைக்க 
இசைக்கலை தீங்கை ஒழிக்க 
கற்பைக்‌ காக்க 

லாரி, பஸ்‌ விபத்துகளைத்‌ தவிர்க்க 
பசியைத்‌ தீர்ப்பதற்கு 

தவிப்பு நீங்க 

சம்பள பேதம்‌ ஒழிய 
போராட்டத்தில்‌ வெற்றி பெற 
லஞ்சப்‌ பழக்கம்‌ நீங்க 
சிப்பந்திகள்‌ மனக்குறை நீங்க 
வீட்டுப்‌ பஞ்சம்‌ தீர 

மாணவர்கள்‌ உலகுக்குப்‌ பயன்பட 


ஆண்களின்‌ ஒழுக்கக்கேடு ஒழிய 


100. சூத்திரப்‌ பட்டம்‌ ஒழிய 


தந்தை பெரியார்‌ கூறும்‌ 100 பரிகாரங்கள்‌ 


1. உணவுப்‌ பற்றாக்குறை தீர 


நம்‌ மக்களுக்கு அரிசிச்சோறு தேவை அற்றதும்‌, பயனற்‌ றதுமாகும்‌; பழக்கமற்றதுமாகும்‌. நம்‌ 
வயல்கள்‌ எல்லாம்‌ சமீபத்தில்‌ இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்குள்‌ உண்டாக்கப்‌ பட்டவை. நாம்‌ 
மாமிசம்‌ சாப்பிடுவதை விட்டுவிட்டு காய்கறி பண்டங்களை உண்பதும்‌ நமக்குக்‌ கேடான 
பழக்கமாகும்‌. 

1. மக்கள்‌ காப்பி சாப்பிடுவதை கண்டிப்பாக தடை செய்ய வேண்டும்‌. 

2. காய்கறி உற்பத்திக்கான லைசன்சு கொடுப்பதன்‌ மூலம்‌ முக்கால்‌ அளவைக்‌ குறைத்துவிட 
வேண்டும்‌. 

3. ஆடு, கோழி, பன்றி முதலிய மாமிசம்‌ சாப்பிடும்‌ மக்களை மாட்டிறைச்சியையும்‌ 
சாப்பிடும்படி செய்து அது எளிதாய்‌ குறைந்த விலைக்கு கிடைக்கும்படி செய்யவேண்டும்‌. 

4. விவசாயத்‌ துறையில்‌ இன்று நடைபெறும்‌ வயல்‌ பரப்‌ பிலும்‌, முயற்சியிலும்‌ பாதி 
நேரத்தைக்‌ குறைத்துக்‌ கொண்டு அந்த நேரத்தில்‌ ஆடு, மாடு, கோழி, பன்றி , மீன்‌ வளர்ப்பில்‌ 
கவனம்‌ செலுத்தி நல்ல அளவுக்குப்‌ பெருக்கு வோமானால்‌ - உணவுப்பஞ்சம்‌ என்கிற 


சொல்லை அகராதியில்‌ கூட இல்லாத அளவுக்கு ஒழித்துவிடலாம்‌. 


( 'பெரியார்‌ ஒரு வாழ்க்கை நெறி' என்ற நூலிலிருந்து.) 


2. உடைப்‌ பஞ்சம்‌ ஒழிய 
ஆண்களும்‌, பெண்களும்‌ ஒரே மாதிரியாக லுங்கி கட்ட வேண்டும்‌. ஜிப்பா போடவேண்டும்‌. 


உடைகளில்‌ ஆண்‌ - பெண்‌ வித்தியாசம்‌ இருக்கக்கூடாது. ஒரே மாதிரி உடை என்று 


சொல்லுகிற போது அனா வசியமான ஆடம்பரத்தை ஒழிக்க வேண்டும்‌. ஆண்களைப்‌ 


போலவே தாங்களும்‌ ஆகவேண்டுமே என்றில்லாமல்‌, வீண்‌ அலங்காரம்‌ செய்துகொண்டு 
திரிவது பெண்‌ சமுதாயத்தின்‌ கீழ்ப்‌ போக்குக்குத்தான்‌ பயன்படும்‌. 

நம்‌ நாட்டுப்‌ பெண்களின்‌ முன்னேற்றத்தை வேகமாகத்‌ தடுத்து வருவது அவர்களது புடவை, 
நகை , துணி அலங்கார வேஷங்கள்‌ தான்‌ என்பதை அவர்கள்‌ ' உணரவேண்டும்‌. 

பெண்கள்‌ எல்லாம்‌ ஆறடி ஏழடி என்று கூந்தலை வளர்த்துக்‌ கொள்ளுவது அநாகரிகமும்‌ - 
தேவையற்ற தொல்லையுமாகும்‌. ஆண்களைப்‌ போலவே பெண்களும்‌ கிராப்‌ 
வைத்துக்கொள்ள வேண்டும்‌.-- 


(பெரியார்‌ ஒரு வாழ்க்கை நெறி' என்ற நூலிலிருந்து) 


3. அனைவருக்கும்‌ உறைவிடம்‌ கிடைக்க 


இரண்டு பேர்‌ வாழ்வதற்காக இங்கே இலட்சக்கணக்கில்‌ .. ரூபாய்‌ போட்டு வீடு 
கட்டுகிறார்கள்‌. இது தேவை இல்லாத ஒன்றாகும்‌. மே நாடுகள்‌ போல்‌ இங்கும்‌ தங்கும்‌ உணவு 
விடுதிகள்‌ ஏற்பட வேண்டும்‌. 

ஆளுக்கு ஆள்வீடுதேவை என்ற நிலைமையும்‌, வீட்டுக்கு வீடு சமையலறை என்கின்ற 
நிலைமையும்‌ ஒழிந்து, தங்கும்‌ உணவு விடுதிகள்‌ ஏற்பட்டால்தான்‌ வீண்‌ அநாவசியமான 
தொல்லைகளை நாம்‌ குறைத்துக்‌ கொள்ள முடியும்‌. இந்த விஷயத்தில்‌ அரசாங்கம்‌ போதிய 
கவனம்‌ எடுத்துக்கொள்ள வேண்டும்‌. அரசாங்கமே இதுபோன்ற பொது சமையற்‌ கூடங்களை 


நடத்த முன்வரவேண்டும்‌. 


('பெரியார்‌ ஒரு வாழ்க்கை நெறி' என்ற நூலிலிருந்து) 


4. பிள்ளை குட்டி தொல்லை ஒழிய 


சொத்தெல்லாம்‌ (பொதுவழி). சர்க்காருடையது என்று ஆக்கப்பட்டுவிட்டால்‌ பிள்ளை குட்டி 
வேண்டும்‌ என்ற ஆசையும்‌, அவற்றைக்‌ காப்பாற்றவேண்டும்‌ என்ற ஆசையும்‌ மனிதனுக்கு 
வரவே வராது. 

தனி உடைமை ஒழிந்துவிட்டால்‌ வாரிசுரிமை என்கின்ற பிரச்சினைக்கே இடமில்லை. 
புதையல்‌ எடுக்கும்‌ பொருள்‌ எப்படி அரசாங்கத்திற்குச்‌ சொந்தமோ அதுபோலவே குழந்‌ 
தைகள்‌ பிறந்த பின்‌ அவைகளையும்‌ அரசாங்கத்தின்‌ சொந்த சொத்தாகவே கருதி அரசாங்கம்‌ 
அவர்களை எடுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. பிள்ளைகளைக்‌ காக்க வேண்டுமே - 
படிப்புக்கொடுக்கவேண்டுமே - வேலை தேடித்தர வேண்டுமே என்ற கவலை எல்லாம்‌ 
பெற்றோர்களுக்கு அறவே கூடாது. அவற்றை எல்லாம்‌ அரசாங்கமே பார்த்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. 


(பெரியார்‌ ஒரு வாழ்க்கை நெறி' என்ற நூலிலிருந்து) 


5. கர்ப்பத்‌ தடைக்கு 

மதுவிலக்குப்‌ பிரச்சாரத்தைவிட , தொத்து வியாதி களை ஒழிக்கும்‌ பிரச்சாரத்தை விட, 
கர்ப்பத்தடைப்‌ பிரச்‌ சாரம்‌ மிகவும்‌ முக்கியமானதென்பதே நமது அபிப்ராயம்‌. ஆதலால்‌ இந்தக்‌ 
கர்ப்பத்தடைக்கு நமது நாட்டில்‌ ஒரு ஸ்தாபனம்‌ ஏற்படுத்தி அதன்‌ மூலம்‌ பிரச்சாரம்‌ செய்யப்‌ 
பொது மக்களில்‌ சிலராவது முன்வரவேண்டும்‌. (இப்‌ பிரச்சாரத்தைத்‌ தற்போது மத்திய சர்க்கார்‌ 
அனைத்தும்‌ ஏற்றுக்கொண்டு இலாகா மூலமாக பிரச்சாரம்‌ செய்து வருகிறது.) 


(பெண்‌ ஏன்‌ அடிமையானாள்‌?" என்ற நூலிலிருந்து) 


6. தொழிலாளரின்‌ அடிமை நீங்க 


விளை பொருள்கள்‌ 100 - க்கு 100 விலை அதிகம்‌ விற்று கொள்ளை இலாபம்‌ வந்தாலும்‌ 


விவசாயக்‌ கூலியானவன்‌ பஞ்ச காலத்தில்‌ வாழ்வதுபோல்‌ வாழவேண்டியிருக்கின்ற தைப்‌ 


பார்க்கிறோம்‌, அதுபோலவே, உற்பத்தி செய்த சாமான்கள்‌ 100 - க்கு 100 பங்கு இலாபத்துக்கு 
விற்று இலாபம்‌ பெற்றாலும்‌ தொழிலாளி கைக்கும்‌ வாய்க்கும்‌ கணக்கு சரியாகும்‌ படி தான்‌ 
வாழ்கின்றான்‌. 

இந்தக்‌ கஷ்டத்தை நிவர்த்திப்பதற்காகப்‌ பிரமாதமான முறை எதையும்‌ சொல்ல வரவில்லை. 
உண்மையிலேயே விவசாயிகள்‌ - பூமிக்குச்‌ சொந்தக்காரர்களாய்‌ இருக்கின்றவர்‌ கள்‌ 
முதற்கொண்டு வாரத்துக்கு, குத்தகைக்கு உழுபவர்கள்‌ உட்பட விவசாயக்‌ கூலிகள்‌ வரையில்‌ - 
கடன்காரர்களாகவே தரகர்களுக்கும்‌, லேவாதேவிக்காரர்களுக்கும்‌ உழைத்து, உழைத்துப்‌ 


போட்டுவிட்டு பட்டினி கிடப்பவர்களாகவே இருக்கிறார்கள்‌. 


விவசாயக்காரன்‌ சர்க்காரிலேயோ அல்லது கூட்டுறவு ஸ்தாபனங்களிலேயோ தவிர வேறு 
எங்கும்‌ கடன்‌ வாங்க மார்க்கம்‌ இல்லாமலும்‌, அவனுக்கு வேறு தனிப்பட்ட நபர்‌ யாரும்‌ கடன்‌ 
கொடுக்காமலும்‌ செய்யவேண்டியது முதன்மையான காரியமாகும்‌. அதோடு, விவசாயத்தில்‌ 
ஈடுபட்ட கூலியாள்களுக்கு கூலி தவிர விவசாயத்தில்‌ ஒரு பங்கு இருக்கும்படி 
செய்யவேண்டும்‌. 

பிறகு விளைபொருள்கள்‌, அதாவது ஆகாரச்சாமான்களை கூட்டுறவுப்‌ பண்டகசாலைகளே 
விலைக்கு வாங்கி, அதாவது விவசாயிக்குக்‌ கட்டுபடியான விலைக்கு வாங்கி அக்‌ கூட்டுறவு 
ஸ்தாபனங்கள்‌ மூலமாகவே வாங்குபவர்களுக்குக்‌ குறைந்த இலாபத்தில்‌ விற்பனை 
செய்யவேண்டும்‌. இதனால்‌ யாருக்கும்‌ கஷ்டம்‌ ஏற்படாது. அதிக இலாபம்‌ வைத்து 
விற்பதனால்‌ அந்த இலாபம்‌ சாமான்கள்‌ விற்ற விவசாயிகளுக்கும்‌, வாங்குகின்ற மக்களுக்கும்‌ 


உபயோகப்‌ படும்படியே செய்யவேண்டும்‌. 


இதன்படி செய்வதாயிருந்தால்‌ மிடில்மென்‌ (Miபிenen) அதாவது தரகர்‌, வியாயாரி என்கின்ற 
கூட்டங்களுக்கு நாட்டில்‌ தேவையே ஏற்படாமல்‌ போய்விடும்‌. அப்போது அநாவசியமாக 
ஏராளமான பணக்‌ காரர்கள்‌ உற்பத்தியாக மாட்டார்கள்‌ என்பது மாத்திரமல்லா மல்‌, 


உண்மையிலேயே விவசாயக்காரர்களுக்கு நஷட கஷ்டமும்‌ இல்லாமல்‌ போவதுடன்‌ மனிதத்‌ 


தன்மைகள்‌ வேண்டிய சகல காரியங்களும்‌, விகிதாச்சாரப்படி அவனும்‌ அடைய சவுகரியம்‌ 


ஏற்பட்டுவிடும்‌. 


- பகுத்தறிவு, 2-12-1984 


£. கல்வி வாழ்க்கைக்கு உதவ 


ன்றைக்கு 100-க்கு 50 பேருக்கு மேல்‌ படித்‌ க்‌ கின்றார்கள்‌. ந்தக்‌ கல்வி, 
றக்கு கூ ருல்கு டித்து இரு ற ந்‌ 


காலித்தனத்தை வளர்க்கத்‌ தான்‌ தற்போது பயன்படுகின்றது. 


படித்து விட்டு வேலையில்லாவிட்டால்‌ சும்மா இருப்பானா? நமது கல்வி முறையானது, 


படித்துவிட்டால்‌ சர்க்கார்‌ உத்தியோகத்துக்குப்‌ போவதற்காக என்றுதான்‌ உள்ளது. 


படிப்பு என்பது அறிவுக்காகத்தான்‌. நமது நாட்டுப்‌ படிப்பு உத்தியோகத்திற்காகத்தானே 
பயன்படுகின்றது. படித்து இருக்கின்றார்களே தவிர அறிவு இருக்கின்றது என்று 
கூறமுடியாதே! 

படிப்பு சொல்லிக்‌ கொடுக்கும்‌ ஆசிரியர்களுக்கே அறிவு இருக்கின்றது என்று 
சொல்லமுடியாதே. நெற்றியிலே குறுக்கும்‌ - நெடுக்குமாகப்‌ போட்டுக்கொண்டு 


திரிகின்றார்களே. 

மேல்‌ நாட்டுக்காரர்கள்‌ படித்த அறிவின்‌ காரணமாக புதுப்புது விஞ்ஞான சாதனங்களை . 
அதிசய அற்புதங்களை கண்டுபிடிக்கின்றார்கள்‌. 

நமது நாட்டு படித்தவர்கள்‌ முட்டாள்‌ தனமாக கோயில்‌ குட்டிச்சுவர்களைக்‌ கட்டிக்கொண்டு 
இருக்கின்றார்கள்‌. 

நமது நாட்டு இன்றைய படிப்பு முறை வெறும்‌ உத்தி யோகத்துக்குத்தானே லாயக்கு உள்ளதாக 


உள்ளது. 


எல்லோருக்கும்‌ உத்தியோகம்‌ கொடுக்க சர்க்கார்‌ எங்கே போகும்‌? ஏராளமாக ஏற்பாடு செய்து 
கொண்டுதான்‌ வருகின்‌ றார்கள்‌ என்றாலும்‌, அதைவிட படித்தவர்கள்‌ பெருகிக்‌ 
கொண்டேயல்லவா போகின்றார்கள்‌! 

இதற்கு ஒரு பரிகாரம்‌ காணவேண்டுமானால்‌, உடன்‌ டியாக இந்தக்‌ கல்வித்‌ திட்டத்தையே 
மாற்றியமைக்க வேண்டும்‌. 

எல்லா மக்களுக்கும்‌ தொழிற்கல்வி போதிக்க வேண்டும்‌. படித்து முடித்ததும்‌ அவரவர்‌ தொழில்‌ 
செய்து அதன்மூலம்‌ வருவாய்‌ அடையும்படி செய்யவேண்டும்‌. 


"விடுதலை," - 9-5-1972 


8. அனைவரும்‌ அடிப்படைக்‌ கல்வி பெற 


பொதுப்‌ படிப்புக்கு ஆக ஒரு பையன்‌ 15 வருடம்‌ அதாவது வருடத்திற்கு ஒரு வகுப்பு 
தேறினாலும்‌ 8.,&., முடிக்க 15 வருடம்‌ படிக்க வேண்டுமென்றால்‌, இது மிகவும்‌ அநீதியான 
காரியமாகும்‌. ஏனெனில்‌, 6ஆம்‌ வயதில்‌ பையன்‌ படிக்கத்‌ துவங்கினால்‌ 8.&.,-க்கு 21 வருடம்‌ 


ஆகி விடுகிறது. அப்புறம்‌ தொழில்‌ படிப்பு படிக்க 3, 4, 5 வருடங்கள்‌ தேவைப்படுகிறது. பிறகு 


அவன்‌ அதில்‌ அனுபவம்‌ பெற்றவனாவதற்கு 4, 5 வருடமாகும்‌. இவற்றால்‌, பையனின்‌ நல்ல 
மூர்த்தன்னியமான ஆயுட்காலம்‌ வீணாக * போகிறதல்லாமல்‌ பெற்றோர்களுக்கும்‌ எவ்வளவு 
பணம்‌; எவ்வளவு நாள்களைச்‌ செலவிட வேண்டி இருக்கிறது. எத்தனை காலத்தை மாணவ 
வாழ்க்கையில்‌ கழிப்பது? காலம்‌, பணம்‌ செலவழித்தவனுக்கெல்லாம்‌ உத்தியோகம்‌ 
கிடைக்கின்றதா? 

18 ஆவது வயதில்‌ ஒரு பையனை கலியாணம்‌ செய்து கொள்ள அனுமதிக்கிறோம்‌; சட்டமும்‌ 
அனுமதிக்கிறது; அவன்‌ படிப்பு முடிந்து வேலைக்குத்‌ தயாராக மாத்திரம்‌ 22 வயது, 25 வயது 
ஆகவேண்டுமா? தொட்டில்‌ ஒரு கையிலும்‌ புத்தகம்‌ ஒரு கையிலும்‌ பிடித்துக்கொண்டும்‌ 


மனைவியை ஒரு கண்ணால்‌ பார்த்துக்கொண்டுமா படிப்பது? இளங்‌ குழந்தை யையும்‌, 


மனைவியையும்‌ கொஞ்ச - நேரமெங்கே? இப்படிப்‌ பட்ட இந்தப்‌ படிப்பு செல்வவான்களுக்கும்‌, 
செல்வமில்லா விட்டாலும்‌ படிக்க வசதியும்‌ வாய்ப்பும்‌ உள்ள பிறவியினால்‌ பிறவிச்‌ 
செல்வர்களான பார்ப்பனர்களுக்கும்‌ தான்‌, அதாவது மொத்த ஜனத்தொகையில்‌ 100-க்கு 5, 6 
பேர்களுக்குத்தான்‌ 

ஏகபோக உரிமை உள்ளதாக இருக்கிறதே தவிர, ஏழை மக்க ளுக்கும்‌, புத்தி, சக்தி, திறமை, 
உலக ஞானம்‌, நற்குணம்‌, நற்செய்கை, நல்ல குண பரம்பரை உள்ள மக்களுக்கும்‌ படிக்க 
வாய்ப்பில்லாமலே போய்விடுகிறது. ஆகவே, இது வர்ணாச்சிரம தர்ம முறைக்கேற்றபடி 
ஏற்படுத்தப்பட்ட படிப்பு முறையாகவே இருக்கிறது. வர்ணாச்சிரமம்‌ கூடாது என்கிறபோது 


வர்ணாச்சிரம படிப்பு முறையும்‌ ஒழிந்தாக வேண்டாமா? 


ஆதலால்‌, ஒரு அளவுக்கு கல்விவரை பொதுக்கல்வியாக எல்லா சமுதாய மக்களும்‌, படிக்கும்‌ 
வயது வந்த 100 - க்கு 100 பேரும்‌ படிக்கும்படியாகச்‌ செய்துவிட்டு , உத்தியோகத்‌ திற்கும்‌, 
தொழிலுக்கும்‌ அவசியமான அளவு கல்வியை மாத்திரம்‌ சாதி வகுப்புப்‌ பிரிவு மக்கள்‌ 
எண்ணிக்கைகள்‌ படி கொடுத்து வரலாம்‌. சர்க்கார்‌ நடப்புக்கு அல்லாமல்‌, அதற்கு வேண்டிய 
மக்கள்‌ எண்ணிக்கைக்கு அல்லாமல்‌ மேல்‌ படிப்பு என்பதற்கு மக்கள்‌ வரிப்பணத்தில்‌ ஒரு காசும்‌ 


செலவு செய்யாமல்‌ இருக்க வேண்டும்‌. 


(தூத்துக்குடி மாநாட்டுத்‌ தலைமை உரையிலிருந்து - 1948) 


9. படிப்பின்மை ஒழிய 

100 - க்கு 5 உபாத்தியாயர்களை பெண்‌ உபாத்தியாயர்‌ களாகவே இருக்கச்‌ செய்யலாம்‌. 
அல்லது கணவன்‌ மனைவி இருவரையும்‌ ஜோடி உபாத்தியாயர்களாக ஆக்கிச்‌ செலவை 
சிக்கன மாக்கலாம்‌. ஆண்‌ உபாத்தியாயர்‌ மனைவியை காப்பாற்றவேண்டும்‌. பெண்‌ 


உபாத்தியாயர்‌ புருஷனைக்‌ காப்பாற்றவேண்டும்‌. அவர்கள்‌ வாழ்க்கைக்கும்‌ மாதம்‌ 100. 200, 


300, 500, 1000 வீதம்‌ சம்பளம்‌ தேவைப்‌ படும்‌. ஜோடி உபாத்தியாயர்‌ ஆனால்‌, செலவு 


இருக்கலாம்‌. 


அந்தந்த நாட்டுக்‌ கலையே பொது அறிவுக்கு உணவாக இருக்கவேண்டும்‌. 

ஒரு மாகாணம்‌ தான்‌ ஒரு நாடாய்‌ இருக்க வேண்டுமே ஒழிய ஒரு கண்ட ம்‌ 2,000 மைல்‌ நீளம்‌ 
1,500, 2,000 மைல்‌ அகலம்‌ கொண்ட ஒரு பெரும்‌ தேசம்‌ ஒரு நாடு ஆகக்‌ கூடாது. இதுதான்‌ 
பரிசுத்தமான தேசியம்‌ (நேஷனலிசம்‌) என்பதாகும்‌. இம்முறை கைக்கொள்ளப்‌ பட்டால்‌ 5 
வருடத்தில்‌ படிப்பின்மை இந்‌ நாட்டில்‌ ஒழிந்துவிடும்‌. 


(தூத்துக்குடி மாநாட்டுத்‌ தலைமை உரையிலிருந்து - 1948) 


10. பரீட்சை தீமை ஒழிய 


உருப்போட்டு ஒப்புவிப்பது என்பதே எந்தப்‌ படிப்புக்கும்‌ பரீட்சை முறையாக இருக்கக்கூடாது. 


அப்படியானால்‌ அர்ச்சகனும்‌, புரோகிதனுமேதான்‌ ஒப்புவிக்க முடியும்‌. 


பகுத்தறிவும்‌, உடல்‌ சக்தியும்‌, உலக ஞானத்‌ திறமையும்‌ இயற்கை நற்குணமும்‌ முக்கிய 
பரீட்சையாக இருக்க வேண்டும்‌. அந்தப்‌ பரீட்சையும்‌, உத்தியோகம்‌ கொடுக்கப்‌ படும்‌ 
காலத்தில்‌ தான்‌ பரீட்சிக்கப்பட வேண்டுமே ஒழிய , பள்ளிக்கூடத்தில்‌ ஒவ்வொரு வருடமும்‌ 
பரீட்சை என்பது தேவையில்லாததாகும்‌. 

எந்த உத்தியோகத்துக்கும்‌, அதற்குத்‌ தேவையான - அளவுதான்‌ தகுதி வைக்கவேண்டும்‌. 
பள்ளிப்படிப்பில்‌, ஒரு மாணவன்‌ வகுப்பில்‌ இத்தனை நாள்‌ கிரமப்படி ஆஜராகி விஷயங்களை 
சரிவர கவனித்துக்‌ கொண்டிருந்த காலம்‌ (சா 00ப56) தீர்ந்தால்‌ போதும்‌ என்று மேல்‌ 
வகுப்புக்கு அனுப்பப்பட வேண்டும்‌. பரீட்சை மூலம்‌ மக்களை பள்ளியில்‌ மேல்‌ வகுப்புக்கு 


செல்லவிடாமல்‌ கழிக்கக்‌ கூடாது - நிறுத்தக்கூடாது. 


(தூத்துக்குடி மாநாட்டுத்‌ தலைமை உரையிலிருந்து 1948) 


11. பெண்ணினச்‌ சக்தி விரயமாகாமல்‌ தடுக்க 


உலகில்‌ அர்ச்சகன்‌, மாந்திரீகன்‌, சோதிடன்‌ இவர்களைவிட  பித்தலாட்டத்தில்‌ 
கைதேர்ந்தவர்கள்‌ கிடையாது. மதமும்‌, கடவுள்‌ சங்கதியும்‌ மனித சமூகத்தின்‌ வளர்ச்சியைப்‌ 
பெரிதும்‌ தடுத்து நிறுத்திவிட்டன. குறிப்பாக பெண்கள்‌ சங்கதியை எடுத்துக்கொள்ளுங்கள்‌. 
பார்ப்பான்‌ நம்மை எப்படி கீழ்சாதி என்று கூறி அடிமை வேலை வாங்குகிறா னோ, 
அதைப்போலத்தான்‌ மக்களில்‌ சரிபகுதி எண்ணிக்கை யுள்ள பெண்களை நடத்தி வருகிறோம்‌. 
பெண்களும்‌ கண்‌ வன்மார்கள்‌ நகை , நட்டு வாங்கிக்கொடுத்தால்‌ போதும்‌ - நல்ல துணிமணி 


வாங்கிக்கொடுத்தால்‌ போதும்‌ என்கிற அள வுக்குத்‌ தங்களை இறக்கிக்‌ கொண்டுவிட்டார்கள்‌. 


பிராமணன்‌ - சூத்திரன்‌ என்ற அமைப்புக்கும்‌, பேதத்‌ திற்கும்‌, புருஷன்‌ - பெண்டாட்டி என்ற 
விகிதத்திற்கும்‌ எந்தவித வேறுபாடும்‌ கிடையாதே! உலகத்திற்குப்‌ பயன்‌ படும்படியான 


பேர்பாதி மனித சக்தியை , பெண்ணடிமை மூலம்‌ நாம்‌ விரயப்படுத்திக்கொண்டு வருகிறோம்‌. 


இதற்கு ஒரு பரிகாரம்‌ என்னவென்றால்‌, கலியாணம்‌ என்பதையே சட்டவிரோதமாக்க 
வேண்டும்‌. இந்தக்‌ கலியாணம்‌ ' என்ற அமைப்புமுறை இருப்பதால்‌ தான்‌ கணவன்‌ - மனைவி 
என்ற உறவும்‌, பெண்‌ அடிமைத்தனமும்‌ உருவாகிறது. மனைவியாகிவிட்டால்‌ அதோடு சரி - 
அவர்‌ ஒரு சரியான அடிமை ! அதுமட்டுமல்ல - இந்தக்‌ கலியாண முறை இருப்பதால்‌ தானே 
குழந்தை குட்டிகள்‌, அவற்றுக்குச்‌ சொத்துக்கள்‌ சம்பாதிப்பது - அதுவும்‌ எதைச்‌ செய்தாவது 


சம்பாதிப்பது என்ற சமுதாய ஒழுக்கக்கேடுகள்‌ எல்லாம்‌ ஏற்படுகின்றன. 


"விடுதலை", 8 - 2- 1975 


12. ஆண்‌, பெண்‌ உயர்வு தாழ்வு ஒழிய 


இரண்டு குழந்தைகளோடு குடும்பக்கட்டுப்பாடு செய்து கொள்ள வேண்டும்‌ என்று 
வருகிறபோது சிலருக்குச்‌ சில பிரச்சினைகள்‌ எழுகின்றன. இரண்டும்‌ பெண்குழந்தைகளாக 
இருந்துவிட்டால்‌, ஒரு ஆண்‌ குழந்தை வேண்டுமென்று அடுத்த முயற்சியில்‌ ஈடுபடுகிறார்கள்‌. 
அதற்கு என்ன செய்வது என்று டாக்டர்‌ சந்திரசேகர்‌ (அப்பொழுது மத்திய ஸ்டேட்‌ அமைச்சர்‌) 
அவர்கள்‌ தந்தை பெரியார்‌ அவர்களைக்‌ கேட்டதற்குத்‌ தந்தை பெரியார்‌ அவர்கள்‌ கூறிய 
பரிகாரமாவது : 


' அந்த எண்ணம்‌ மக்கள்‌ மனசிலேயிருந்து மாற வேணுமானா 50 சதவீதம்‌ பெண்களுக்கு 


உத்தியோகம்‌, 50 சதவீதம்‌ ஆண்பிள்ளைக்கு உத்தியோகம்‌ என்று சட்டமாக்கி விடவேண்டும்‌. 
அப்படியானால்‌ பெற்றவர்களுக்கு ஆண்‌ இருந்தாலும்‌ ஒன்றுதான்‌, பெண்‌ இருந்தாலும்‌ 
ஒன்றுதான்‌. இப்பொழுது ஆண்‌ பிள்ளைகள்‌ எல்லாம்‌ உத்தியோகம்‌ பார்க்கிறார்கள்‌; பெண்‌ 
பிள்ளைகள்‌ எல்லாம்‌ வீட்டில்‌ இருக்கிறார்கள்‌. அதனாலேயே நமக்கு ஒரு ஆண்‌ பிள்ளை 
வேண்டும்‌ என்று தோன்றுகிறது. அதை ஆணுக்கும்‌ பெண்ணுக்கும்‌ சமமாக்கிவிட்டால்‌ 
பிரச்சினை தீர்ந்தது ' என்றார்கள்‌. 

டாக்டர்‌ சந்திரசேகர்‌ அவர்கள்‌ குறுக்கிட்டு "ஆம்பளைங்க கொஞ்சம்‌ அப்போஸ்‌" 
பண்ணுவாங்களே" என்றார்‌. 

அதற்குத்‌ தந்தை பெரியார்‌ அவர்கள்‌ சொன்னார்கள்‌, "ஏன்‌? எப்படி அப்போஸ்‌' 
பண்ணுவார்கள்‌? எப்படி நீங்க தான்‌ அப்போஸ்‌ பண்ணமுடியும்‌? உங்க மகளுக்கும்‌, உங்க 
தங்கச்சிக்கும்‌ உத்தியோகம்‌ வரும்போது நீங்க ஏன்‌ 'அப்போஸ்‌' பண்றீங்க" என்றார்‌. 
(இப்பரிகாரத்தை திருமதி புல்‌ ரேணுகுகா அம்மையார்‌ தலைமையில்‌ பெண்கள்‌ 


முன்னேற்றத்திற்கு அமைக்கப்பட்ட குழு ஏற்றுக்கொண்டு அரசை வலியுறுத்தி உள்ளது.) 


13. சம்பளத்‌ திட்டம்‌ நிர்ணயிக்க 


சம்பளத்‌ திட்டத்தில்‌ மனிதனின்‌ தேவையை நிர்ணயிக்கும்போது பொது ஜனங்களின்‌ 
நிலைமை அதாவது 100- க்கு 75 பேர்கள்‌ இருக்கும்‌ நிலைமை, அனுபவிக்கும்‌ சவுகரிய 
நிலைமை ஆகியவைகளைப்‌ பார்த்தேதான்‌ நிர்வாகஸ்தர்களை நிர்ணயித்து சம்பளத்‌ திட்டம்‌ 
போடப்படவேண்‌ டுமே தவிர, கனவு காண்கின்ற நிலைமையை உத்தேசித்து இந்திய மக்களில்‌ 
100 - க்கு ஒருவன்‌ கூட அனுபவிக்கச்‌ சாத்தியமில்லாத நிலைமைப்படி சம்பளம்‌ போடுவது 


என்பது யோக்கியமான ராசரீகமாகாது. 


- 'விடுதலை," 9-8-1975 


14. வேலையில்லாத்‌ திண்டாட்டம்‌ ஒழிய 


நாட்டில்‌ இருக்கின்ற வேலையையும்‌, மக்கள்‌ எண்ணிக்கையையும்‌ அவர்களுக்கு வேண்டிய 
ஆகாரம்‌ முதலிய சாமான்களையும்‌ கணக்குப்போட்டு, அந்தச்‌ சாமான்களை இயந்திரங்களால்‌ 
செய்வதன்‌ மூலம்‌ குறையும்‌ நேரத்தைக்‌ கழித்து மிகுதியுள்ள நேரத்தை எல்லா மக்களுக்கும்‌ 
பங்கு போட்டு பிரித்துக்‌ கொடுத்து, அவர்கள்‌ வாழ்நாள்‌ ஜீவனத்‌ திற்கு வேண்டிய முழுக்‌ 
கூலிகளையும்‌ கொடுக்க ஆரம்பித்து விட்டால்‌, வேலை சரியாய்ப்‌ போய்விடுமா , இல்லையா? 
அதாவது, ஒரு வாரத்திற்கு ஒரு மனிதனுக்கு இத்தனை மணி நேரம்‌ வேலை செய்தால்‌ போதும்‌ 
என்கின்ற முறையில்‌ பங்கிட்டுக்‌ கொடுத்துவிட வேண்டும்‌. இப்படிச்‌ செய்தால்‌ ஒரு வாரத்தில்‌ 
ஒரு நாள்‌ கூட ஒரு மனிதனுக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியம்‌ ஏற்படாது. மீதி 


நாள்களில்‌ கஷ்டப்படாமல்‌ சாப்பிடக்கூடும்‌. 


"குடி அரசு", 10-6-1931 


15. சுதந்திரம்‌ அடைய 


சுயமரியாதை அடைந்துவிட்டால்‌ சுயராஜ்யம்‌ என்பது கண்மூடி கண்‌ திறப்பதற்குள்‌ 
தோன்றிவிடும்‌. சுயமரியாதை அடைந்த நிலையே சுயராஜ்யம்‌. சூரியன்‌ உதயமான பிறகு ஒரு 
ஆள்‌ வைத்து இருட்டைக்‌ கழுத்தைப்‌ பிடித்துத்‌ தள்ள வேண்டுமா? அதுபோலவே 
சுயமரியாதையான சூரியன்‌ உதயமாகிவிட்டால்‌ அடிமைத்தனம்‌, அன்னிய ஆதிக்கம்‌ ஆகிய 
இருட்டுகள்‌ யாரும்‌ கழுத்தைப்‌ பிடித்துத்‌ தள்ளாமலே . தானே இருந்தவிடம்‌ தெரியாமல்‌ 
ஓடிவிடும்‌. ஆதலால்‌, உண்மையான சுயராஜ்யம்‌ அடைவதற்கு சுயமரியாதைதான்‌ ஒரே 
ஒப்பற்ற மார்க்கமென்றும்‌, அதுவே மனிதனின்‌ பிறப்புரிமை என்றும்‌ உறுதிகொண்டே 


அதற்காக உழைக்கும்படி உங்களைப்‌ பிரார்த்திக்கிறேன்‌. 


- 'குடி அரசு ," 30-1-1927 


16. பேதம்‌ ஒழிய 


நான்‌, மனித பேதம்‌ ஒழிய வேண்டுமானால்‌, மதம்‌ ஒழியவேண்டும்‌ என்கிறேன்‌. அன்றியும்‌ 
மதம்‌ ஒழிந்த இடத்தில்‌ தான்‌ மனிதன்‌ பிறப்புப்‌ பேதம்‌ புதைக்கப்படுகிறது. 

அதுபோல்‌ தான்‌ பொருளாதார, ஏழ்மை செல்வபேதம்‌ ஒழியவேண்டுமானால்‌, அவைகளின்‌ 
உற்பத்தி ஸ்தானம்‌, அதாவது தோன்றுமிடமும்‌, காப்பு இடமும்‌ ஒழிக்கப்பட வேண்டும்‌. 
ஏழ்மைக்கும்‌, செல்வத்திற்கும்‌ கர்த்தாவும்‌, காவலுமாய்‌ கடவுள்‌ இருக்கிறது! அப்படிப்பட்ட 
கடவுளைக்‌ காப்பாற்றிக்கொண்டு அல்லது அக்‌ கடவுள்‌ ஆணைக்கு அடங்கினவனாய்‌ இருந்து 
கொண்டு , கடவுள்‌ தன்மையை - செயலை - கட்டளையை நீ எப்படி மீறி, சமாளிக்க, தாண்ட 
முடியும்‌ என்று சிந்தித்துப்‌ பார்‌. அதனால்‌ தான்‌ மனித சமுதாய சமத்துவத்திற்கு, மதம்‌ 
ஒழிக்கப்படவேண்டியது எப்படி அவசியமோ, அதுபோல்‌ பொருளாதார சமத்துவம்‌ 
வேண்டுமானால்‌, பொருளாதார பேதத்துக்கும்‌, பேதத்‌ தன்மைக்‌ காப்புக்கும்‌ 


ஆதாரமாயிருக்கிற கடவுள்‌ தன்மை ஒழிக்கப்படவேண்டியது அவசியமாகும்‌. 


"விடுதலை." 22-2-1975 


17. கம்யூனிசம்‌ உருவாக 

தோழர்களே! கொஞ்ச நாளைக்கு முன்‌ ஸ்டாலின்‌ ஒரு சமயம்‌ பேசுகையில்‌, இந்தியாவைப்‌ 
பொறுத்தவரையில்‌ சமுதாயத்‌ துறையில்‌ முதலில்‌ வேலை செய்து சமுதாய முற்போக்கு 
அடையச்‌ செய்தால்‌ தான்‌ கம்யூனிசம்‌ ஏற்படுத்த முடியும்‌" என்று சொல்லியிருக்கிறார்‌. 

நான்‌ ஒன்றும்‌ கம்யூனிசத்திற்கோ, சோஷலிசத்திற்கோ விரோதியல்ல. மற்றவர்களைவிட 


கம்யூனிசத்திலும்‌, சோஷலிசத்திலும்‌ எனக்கு மிகுந்த பற்றும்‌ ஆர்வமும்‌ உண்டு. ஆனால்‌, 


கம்யூனிசமும்‌, சோஷலிசமும்‌ இந்த நாட்டிற்கு ஏற்ற முறையில்‌ அமைக்கப்படவேண்டும்‌. 
கம்யூனிசத்‌ திற்கும்‌, சோஷலிசத்திற்கும்‌ நேர்‌ எதிராக அதாவது, அபேதவாதத்திற்கு எதிராக 
பேதம்‌ வளர்க்கும்‌ பெரும்‌ ஆள்களாய்‌ இருக்கிற பார்ப்பனர்கள்‌, பார்ப்பன தன்மைகள்‌ 
ஒழிகின்ற வரையிலே இந்த நாட்டில்‌ கம்யூனிசமோ , சோஷலிசமோ ஏற்பட முடியாது. 


அதற்குப்‌ பதிலாக, 'பிராமணீசம்‌ ' தான்‌ வலுவாக ஏற்படும்‌ என்ற கருத்‌ துடையவன்‌. 


"விடுதலை' - 28-5-1974 


18. கூலிக்கார நிலை ஒழிய 


தொழிலாளர்கள்‌ வேலை நிறுத்தம்‌ செய்கிறார்கள்‌. எவ்வளவோ காரணத்திற்காக வேலை 
நிறுத்தம்‌ செய்‌ கிறார்கள்‌. கூலி உயர்வுக்காக மட்டும்‌ என்றும்‌ வேலை நிறுத்தம்‌ செய்கிறார்கள்‌. 
இதை நான்‌ அவ்வளவு முக்கிய மானதாகக்‌ கருதவில்லை . ஏனெனில்‌, அது தொழிலாளர்‌ களை 
தொழிலாளர்களாகவே இருக்க வைக்கும்‌ என்பது என்‌ கருத்து. ஏன்‌ என்றால்‌, தொழிலாளிக்கு 
அதிகக்‌ கூலியும்‌, வீடு, வைத்தியம்‌, படிப்பு வசதிகளும்‌, முதலாளி செய்வது என்பது, ஒருவன்‌ 


தன்‌ மனைவியை எப்போதும்‌ அடிமையாய்‌ அடைத்து தனது நலனுக்கு வைத்திருப்பதில்‌ 


அவனை அந்தக்‌ காரியத்தில்‌ உற்சாகமூட்டி நல்ல பக்தி விசுவாசம்‌ உள்ள அடிமையாகச்‌ 


செய்ய தங்க வைர நகை , பட்டுச்சேலை, சீப்பு, சோப்பு, கண்ணாடி , வாசனை எண்ணெய்‌, 
பவுடர்‌ வாங்கிக்‌ கொடுப்பதுபோலவே தவிர, கம்‌ உரிமை அடைவதற்கு அல்ல என்பது 


போலவேயாகும்‌. 


தொழிலாளிக்கு வேண்டிய கூலி உயர்வும்‌, அவனை நல்வாழ்க்கை வாழச்‌ செய்யவேயல்ல 
என்பதை ஒவ்வொரு தொழிலாளியும்‌ கவனத்தில்‌ வைக்கவேண்டும்‌. அவனுக்கு வேண்டியது 
தொழிலின்‌ பயனை சம உரிமையுடன்‌ அனுபவிக்க வேண்டும்‌ - அடையவேண்டும்‌ 
என்பதோடு , தான்‌ அந்த யந்திர சாலைக்கு ஒரு கூட்டாளியாக - பங்காளி யாக 
இருக்கவேண்டுமேயொழிய - ஒரு தொழிலாளியாக வேலைக்காரனாக இருக்கக்‌ கூடாது 
என்பதேயாகும்‌. தொழிலாளி முதலாளி தன்மை முறையே இருக்கக்‌ கூடாது. தொழிலாளர்‌ 
சங்கம்‌ என்ற பெயரும்‌ இருக்கக்கூடாது. ஒரு தொழிற்சாலைக்கு அங்கு வேலை செய்பவர்கள்‌ 
பங்காளிகளாக அல்லாமல்‌ கூலிக்காரர்களாக இருப்பது என்பது முட்டாள்‌ தனம்‌, 


அடிமைத்தனம்‌, மானமற்றதனம்‌ 
-"விடுதலை' - 15-5-1974 


(சேரன்‌ போக்குவரத்துக்‌ கழகத்தில்‌ இம்முறை அமுலில்‌ உள்ளது.) 


19. மேல்‌ - கீழ்‌ நிலை ஒழிய 


நாட்டில்‌ எந்தக்‌ காரணத்தைக்‌ கொண்டானாலும்‌ சரி - பாடுபட்டு உண்கின்றவனும்‌, 
பாடுபடாமல்‌ உண்கின்றவனு மான இரண்டு பிரிவுகள்‌ உள்ளவரை மனிதனில்‌ மேல்‌ - கீழ்‌ 
நிலைமை இருந்துதான்‌ வரும்‌. இது உலகமெல்லாம்‌ இருந்து தான்‌ வருகிறது. பாட்டாளி, 
அன்னியன்‌ கையை எதிர்பார்க்க வேண்டியவனாய்‌ இருக்கிறான்‌. இது மாற வேண்டுமானால்‌ 
பாட்டாளிகள்‌ ஒற்றுமைப்‌ பலத்தினால்‌ தான்‌ முடியும்‌. பாட்டாளிகளுக்குள்‌ முதலில்‌ சாதிபேதம்‌ 
இருக்கக்‌ கூடாது; தொழில்களை உயர்வு தாழ்வாகக்‌ கருதக்‌ கூடாது. எல்லோரும்‌ ஒன்று 


சேரவேண்டும்‌. பேதமும்‌ - இழிவும்‌ கற்பிக்கும்‌ சமய சாத்திரங்களை அழிக்கவேண்டும்‌. 


-"விடுதலை' - 16-2-1940 


20. முதலாளித்துவம்‌ ஒழிய 


முதலாளி - தொழிலாளி பிரச்சினை எங்கிருந்து வந்தது? மூட நம்பிக்கையிலிருந்து வந்ததல்ல. 
அந்தப்‌ பிரச்சினை , ஆதாரத்தோடுதான்‌ உள்ளது. எப்படி இருக்கிறான்‌ முதலாளி? சட்டத்தின்‌ 
படி இருக்கிறான்‌. அரசாங்கத்தின்‌ பாதுகாப்பின்படி இருக்கிறான்‌. அரசாங்கத்தின்‌ 
சலுகையால்‌ அவன்‌ முதலாளியாக வாழ முடிகிறது. ஆகையால்‌, முதலாளி கூடாது என்றால்‌ 


அவனைப்‌ பாதுகாக்கும்‌ அரசாங்கத்தின்‌ மீது திரும்பவேண்டும்‌. 


- 'விடுதலை' 27-9-1953 


21. வீர ஆட்சி மலர 


சாதி வித்தியாசமோ , உயர்வு தாழ்வோ கற்பிக்கின்ற புத்தகங்களைப்‌ படிக்கக்கூடாது என்று 
சொல்லிவிட வேண்டும்‌; மீறிப்‌ படிக்க ஆரம்பித்தால்‌ அவற்றைப்‌ பறிமுதல்‌ செய்யவேண்டும்‌. 
உயர்வு - தாழ்வு , வித்தியாசம்‌ முதலியவை கொண்ட மடாதிபதிகளை எல்லாம்‌ சிறையில்‌ 
அடைத்து விட வேண்டும்‌. பொதுஜனங்கள்‌ கிளர்ச்சி செய்தால்‌ மடாதிபதிகளைத்‌ 
தீவாந்திரத்திற்கு அனுப்பிவிட வேண்டும்‌. சுவாமிகளுக்கு உள்ள நகைகள்‌, வாகனங்கள்‌ , 
பூமிகள்‌ எல்லாவற்றையும்‌ பறிமுதல்‌ செய்து, அவைகளை விற்று, படிப்பில்லாதவர்களுக்குப்‌ 
படிப்பும்‌, தொழில்‌ இல்லா தவர்களுக்குத்‌ தொழிலும்‌, ஜீவனம்‌ ஏற்படுத்த உபயோகப்‌ படுத்தி 
விடவேண்டும்‌. 

இதுபோன்ற காரியங்கள்‌ செய்யத்தக்க உரம்‌ கொண்ட வீர ஆட்சிக்கு நாட்டைக்‌ கொண்டுவர 
வேண்டும்‌. அப்‌ பேர்ப்பட்ட வீரர்களின்‌ ஆட்சிக்குட்பட்ட நாடுகள்‌ தாம்‌ இன்று 


சுயமரியாதையும்‌, சீர்திருத்தமும்‌ பொலிந்து விளங்கு கின்றன. 


அப்பேர்ப்பட்ட வீர ஆட்சிக்கு நாட்டைக்‌ கொண்டுவர வேண்டுமானால்‌, அநேகமாக 
சீர்திருத்தக்காரர்கள்‌ உயிர்‌ துறக்கத்‌ தயாராகயிருந்து கொண்டு பாமர மக்களிடையில்‌ 


உண்மையைப்‌ பரப்ப முன்வரவேண்டும்‌. 


-"குடி அரசு "-9-12-1928 


22. அரசு முறையில்‌ ஒழுக்கத்தை வளர்க்க 


நம்‌ நாட்டிலுள்ள விற்பனை வரியினால்‌ இயற்கை யாகவே மனிதனின்‌ ஒழுக்கம்‌ தானாகவே 
கெட்டுவிடுகின்றது. நம்‌ சர்க்கார்‌ ஜனநாயக ஆட்சி நடத்துகிறது. நாம்‌ ஒழுக்கமுடன்‌ 
நடக்கவேண்டும்‌; ஒழுக்கத்தை உத்தேசித்து விற்பனை வரியை எப்படியாவது அடியோடு 
ஒழித்துக்‌ கட்ட வேண்டும்‌. 


"விடுதலை" - 30-12-1953 த - 2 


23. கலவரங்களைக்‌ களைய 


உணவுபற்றிய செய்திகளை பத்திரிகைகள்‌ வெளியிடுவதை, அரசாங்கத்துக்கு முன்னதாகக்‌ 
காட்டி அவர்கள்‌ சம்மதம்‌ பெற்றே வெளியிடும்படியான (சென்சார்‌) உத்திரவு போட்டால்‌ 
உணவுப்‌ பிரச்சினை நல்ல அளவுக்குத்‌ தீர்ந்து விடும்‌. 

இப்பொழுது நம்‌ நாட்டில்‌ நடைபெறும்‌ கலவரங்கள்‌, குழப்பங்கள்‌, நாசவேலைகள்‌ எல்லாம்‌ 
பத்திரிகைகளின்‌ விஷமத்‌ தூண்டுதல்களால்‌ அல்லாமல்‌ வேறு அல்ல 

இது விஷயத்தில்‌ அரசாங்கம்‌ உறுதியான நடவடிக்கை எடுக்குமானால்‌ இன்றைய நிலையில்‌ 
நாட்டில்‌ எவ்விதக்‌ குழப்பத்திற்கோ, குறைபாட்டிற்கோ இடமிருக்காது. யோக்கியமான 
அமைதி ஏற்படும்‌. 


- "விடுதலை" - 22-10-1964 


24. கொள்ளை லாபம்‌ அடிப்பதைத்‌ தடுக்க 

தொழிலாளிகளுக்கு எவ்வளவு கூலி கொடுப்பது என்பதை யோசிப்பதுதான்‌ அரசியல்‌ 
திட்டத்தில்‌ ஒரு கொள்கையாக இருக்கின்றதே தவிர, முதலாளி எவ்வளவு லாபத்துக்கு மேல்‌ 
சம்பாதிக்கக்கூடாது, என்பதாக யாராவது திட்டம்‌ போடுகின்றார்களா? பாருங்கள்‌. 


- குடி அரசு - 6-9-1931 


25. பிரிவினை கேட்கக்‌ கூடாது என்றால்‌ 


நாட்டு மக்கள்‌ பிரிவினைக்‌ கேட்கக்‌ கூடாது, இந்திய ஆட்சியில்‌ குடிமகனாகவே 
இருக்கவேண்டும்‌ என்ற எண்ணம்‌ இன்றைய டில்லி அரசுக்கு இருக்குமானால்‌, இந்திய 
ஆட்சியில்‌ 'பிராமணன்‌' இல்லை ; 'சூத்திரன்‌ இலலை; பார்ப்பான்‌ -- தாசி மகன்‌ இல்லை ; 
எல்லாக்‌ குடி மக்களும்‌ சம அந்தஸ்துள்ள சகோதரத்‌ தன்மையுள்ள மக்களாவார்கள்‌ என்று 
சட்டம்‌ செய்யட்டும்‌; ஜனாதி பதியைக்கொண்டு அவசரச்‌ சட்டம்‌ பிரகடனம்‌ செய்யட்டும்‌. 
அப்படி இல்லாவிட்டால்‌ பிரிவினைதான்‌ ! பிரிவினை தான்‌ !! பிரிவினைதான்‌!!! முக்காலும்‌ 
முடிவு ஆகவேண்‌ டியது ஆகும்‌. 

நான்‌ இன்று பிரிவினை கேட்கவில்லை; கேட்கிறேன்‌ என்றால்‌ நிபந்தனை இல்லாமல்‌ 


கேட்கவில்லை. 


"விடுதலை ," 7-3-1974 


26. வக்கீல்‌ தொழில்‌ ஏகபோகம்‌ ஒழிய 


வக்கீல்கள்‌ எண்ணிக்கையை நிர்ணயம்‌ (குறைவு) செய்து வகுப்பு மக்கள்‌ எண்ணிக்கைப்படியே 


சன்னது கொடுக்க வேண்டும்‌. நாட்டில்‌ பிழைக்க எத்தனையோ தொழில்‌ இருக்க, பாட்டாளி 


மக்கள்‌ வரிப்பணத்தை கொள்ளையடிப்பதை ஏன்‌ தொழிலாய்‌ ஒரு சாதியாரே கொள்ள 


வேண்டும்‌? 


(தூத்துக்குடி மாநாட்டுத்‌ தலைமை உரையிலிருந்து. 1948) 


27. நீதிச்‌ சிக்கல்‌ நீங்க 


வக்கீல்களின்‌ புரட்டுகளாலும்‌, தந்திரங்களாலும்‌, விவகாரக்காரனுக்கு கையில்‌ 
பணமிருக்கின்றவரை நியாயம்‌ கிடைக்கும்‌ மாதிரி வசதி செய்யப்பட்டிருக்‌ கின்றது. சிற்சில 
சமயங்களில்‌ சில விவகாரக்காரனுக்கு கைப்பணம்‌ தீர்ந்துபோன பிற்கு கூட கடன்‌ கிடைப்பதா 
யிருந்தால்‌ மறுபடியும்‌ கூட நியாயம்‌ கிடைக்க வழியிருக்‌ கின்றது. பெரிய விவகாரங்களில்‌ 
நியாயம்‌ என்பது சட்டத்தைப்‌ பொறுத்ததாகவே இல்லை. இந்தமாதிரி கேசுகளில்‌ இதற்கு முன்‌ 
உள்ள ஜட்ஜுகள்‌ என்ன அபிப்‌ பிராயம்‌ கொடுத்திருக்கிறார்கள்‌ -- இன்ன ஊர்‌ ஜட்ஜு எப்படி 
தீர்ப்புச்‌ சொல்லி இருக்கிறார்‌ என்று பழைய ஜட்ஜுகளின்‌ அபிப்பிராயமே 
சட்டமாயிருக்கிறது. சில கேசுகளில்‌ அந்தந்த ஜட்ஜு சொல்லும்‌ அபிப்பிராயமே சட்டமாகும்‌. 
நீதி ஸ்தலங்கள்‌ என்று வரிசைக்‌ கிரமமாய்‌ முன்சீப்‌ கோர்ட்‌, ஜில்லா ஜட்ஜ்‌ , அல்லது சப்‌- 
ஜட்ஜ்‌, அப்பீல்‌ , புல்பெஞ்சு அப்பீல்‌ , பேட்டண்ட்‌ அப்பீல்‌, ரிவிஷன்‌ பிரிகவுன்சில்‌ எனப்‌ 
படிப்படியாய்‌ பல ஸ்தானங்கள்‌ விவகாரத்திற்கான , அறிவி ஸனத்திற்கும்‌, ஆணவத்திற்கும்‌, 
பணத்‌ திமிருக்கும்‌ தக்கபடி அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன : இவ்வளவுக்கும்‌ தூண்டு 
கோலென வக்கீல்‌ கூட்டங்களும்‌, இவர்களை நத்திப்‌ பிழைக்கும்‌ இவர்களது புரோக்கர்களும்‌ 
மலிந்து வருகின்றனர்‌. இவ்விதம்‌ நியாய ஸ்தல முறையும்‌. நியாய விதிமுறையும்‌, நியாயங்‌ 
கிடைக்குமுறையும்‌ நீங்காமல்‌ மக்கள்‌ சுயராச்சியமடைந்துவிடலாம்‌ என்பது சமுத்திர நீரை 


எல்லாம்‌ குடித்துவிடலாம்‌' என்பது போலவேயாகும்‌ 


"விடுதலை," 15-8-1975 


28. கிராம முன்னேற்றத்திற்கு 


உழுவதும்‌ - விதைப்பதும்‌ - அறுப்பதும்‌ இயந்திரத்தால்‌ செய்யப்பட வேண்டும்‌. கிணறு 
வெட்டுவதும்‌ - தண்ணீர்‌ பாய்ச்சுவதும்‌ இயந்திரத்தால்‌ செய்யப்பட வேண்டும்‌. 

பல கிராமங்களை ஒன்றாக இணைத்து ஒரு சிறு நகராக ஆக்கி, அதில்‌ பள்ளிக்கூடம்‌ , 
ஆஸ்பத்திரி, பார்க்கு சினிமா, டிராமா , தமாஷ்‌ அறை, வாசகசாலை, ரேடியோ ஒலிபெருக்கி 
நிலையம்‌, நல்ல ரோடு, கால அளவுப்படி போக்குவரத்து பஸ்‌ ஸ்டாண்டு, போலீஸ்‌ ஸ்டேஷன்‌ 
நன்றாய்‌ படித்த ஒரு நீதிபதி, சகல சாமான்களும்‌ கிடைக்‌ கத்தக்க கடைகள்‌ ஆகியவற்றை 
ஏற்படுத்தவேண்டும்‌. சிறு சிறு தொழிற்சாலைகளை நிறுவி கிராம மக்கள்‌ வேறு ஊருக்குப்‌ 


பிழைப்புக்குப்‌ போகாதபடி பிழைப்பு வழிகளை ஏற்படுத்தவேண்டும்‌. 


(கிராமச்‌ சீர்திருத்தம்‌' என்ற நூலிலிருந்து ) 


29. தமிழ்‌ மொழியைச்‌ சுலபமாகக்‌ கற்க 


பிறர்‌ சுலபமாக தமிழ்‌ மொழியைக்‌ கற்றுக்‌ கொள்வது காகவும்‌, சுலபமாக அச்சுக்‌ கோக்கவும்‌, 
டைப்‌ அடிக்கவும்‌ தமிழ்‌ எழுத்துகளில்‌ சில சீர்திருத்தங்கள்‌ செய்ய வேண்டும்‌ எழுத்துகளின்‌ 


எண்ணிக்கையையும்‌ குறைக்கவேண்டும்‌. 


(எழுத்துச்‌ சீர்திருத்தம்‌' என்ற நூலிலிருந்து ) 


30. அரசுக்கு 


பொதுஜனத்‌ தேவைக்கும்‌, சவுகரியத்துக்கும்‌, நன்மைக்கும்‌ அவசியமென்று உற்பத்தி 
செய்யப்படும்‌ சாமான்களின்‌ தொழிற்சாலைகள்‌, இயந்திரசாலைகள்‌, போக்குவரவுச்‌ 


சாதனங்கள்‌ முதலியவை அரசாங்கத்‌ தாராலேயே நடைபெறும்படி செய்யவேண்டும்‌. 


"குடி அரசு ," 30-9-1933 


31. அரசு வரிவிதிப்புக்கு 


கூடியவரை ஒரு குறிப்பிட்ட ரொக்க வரும்படிக்கார ருக்கோ அல்லது தானே விவசாயம்‌ 
செய்யும்‌ விவசாயிக்கோ வரிப்பளுவே இல்லாமலும்‌, மனித வாழ்க்கைக்குச்‌ சராசரி 
தேவையான அளவுக்கு வரும்படி உள்ளவர்களுக்கும்‌, அன்னியரால்‌ விவசாயம்‌ 
செய்யப்படுவதன்‌ மூலம்‌ பயனடை பவர்களுக்கும்‌ வருமான வரி முறைபோல்‌ நிலவரி 
விகிதங்கள்‌ ஏற்படுத்தப்பட வேண்டும்‌. 


"பகுத்தறிவு" 30-9-1934 


32. கவலையற்ற நிலை பெற 


கவலை - பேதமற்ற நிலை ஏற்படவேண்டுமானால்‌, யாவரும்‌ ஒரு நிலையில்‌ இருக்கத்தக்க 
சமதர்ம நிலை உருவாவதற்கு முதலில்‌ இந்தச்‌ சொத்துரிமையை ஒழித்தாக வேண்டும்‌. 
உடைமைகள்‌ எல்லாம்‌ பொதுவாக ஆக்கப்பட வேண்டும்‌. அதாவது பொதுவுடைமை 


பூக்கவேண்டும்‌. சொத்துகள்‌ எல்லாம்‌ அரசாங்க சொத்துக்களாகச்‌ வேண்டும்‌.) 


("பெரியார்‌ ஒரு வாழ்க்கை நெறி' என்ற நூலிலிருந்து) 


33. ஏக்கம்‌ போக்க 


என்னைப்‌ பொறுத்தவரையில்‌ என்னைப்பற்றி யார்‌ என்னநினைத்துக்கொண்டிருந்தபோதிலும்‌ 
எனது முடிவான லடசியம்‌ அதாவது எனது எண்ணம்‌ ஈடேறுமானால்‌ அது உச்ச ஸ்தானம்‌ 
பெற்ற உயரிய கூட்டுறவு வாழ்க்கை முறை யாகத்தானிருக்கும்‌. கூட்டுறவு என்கிற உயரிய 
சரியான நிலையானது நம்முடைய நாட்டில்‌ ஏற்பட்டுப்‌ போனால்‌ ஜனசமூகமானது 
கவலையற்று - சஞ்சலமற்று , நாளைக்கு என்ன செய்வோம்‌ என்று ஏங்கித்‌ தத்தளித்துக்‌ 
கொண்டி ருக்கும்‌ நிலையற்று நிம்மதியாக - சவுக்கியமாக - குதூக லமாக வாழ வழி 


ஏற்பட்டுவிடும்‌. 


- "விடுதலை" 1-7-1974 


34. அதிருப்தியிலிருந்து விடுபட 


நம்மை நாம்‌ பெரிதாகவும்‌, நம்‌ தகுதிக்கு மேற்பட்ட சன்மானம்‌ வேண்டும்‌ என்றும்‌ 
எண்ணிக்கொண்டிருப்‌ பவர்கள்‌ எப்போதும்‌ கஷ்டப்பட்டே தீருவார்கள்‌. எவ்வளவு பெரிய 
பதவியும்‌ வருவாயும்‌ வந்தாலும்‌ ஆசையால்‌ மனம்‌ வாடி, சதா அதிருப்தியில்‌ ஆழ்ந்து தான்‌ 
இருப்பார்கள்‌. எப்போதும்‌ கடன்காரர்களாகவுந்தானிருப்பார்கள்‌. ஆதலால்‌, வருவாய்‌ 
போதாமல்‌ இருப்பதற்கும்‌ கடன்காரர்களாயிருப்‌ பதற்கும்‌ காரணம்‌, நமது பலவீனத்தின்‌ 
பயனான பேராசையும்‌ அவசரமுமேயாகும்‌. என்னை நான்‌ சின்னவன்‌ என்றும்‌, குறைந்த 
செலவில்‌ வாழ்வதற்குத்‌ தகுதியுடை யவன்‌ என்றும்‌ எண்ணிக்கொண்டிருக்கும்‌ காரணத்‌ 
தாலேயே நான்‌ என்‌ யோக்கியதைக்கு மீறின மிகப்‌ பெருமை உடையவனாகவும்‌, தாராளமாகச்‌ 
செலவு செய்பவ ஸனாகவும்‌ கருதிக்கொண்டிருக்கிறேன்‌. நான்‌ மூட்டை தூக்குவதில்‌, 
பாரத்தினால்‌ கஷ்டப்பட்டிருப்பேனேயொழிய மூட்டை தூக்குவது அவமானம்‌ என்று 
ஒருபோதும்‌ கஷ்டப்‌ பட்டதில்லை; அதேபோல்‌ மனத்தைக்‌ கட்டுப்படுத்தச்‌ சக்தியிருந்தால்‌ 


எல்லாம்‌ தானாகவே சரிப்பட்டுவிடும்‌. 


"விடுதலை" 19-7-1974 


35. சூத்திரர்‌ விடுதலைக்கு 

பொருளாதாரத்‌ துறையில்‌ நாம்‌ விடுதலை அடைந்து முன்னேற்றம்‌ அடையவேண்டுமானால்‌ - 
நாம்‌ கவலை உள்ளவர்களாகி நம்மை ஏமாற்றிச்‌ சூத்திரர்களாக்கியவர்களுடன்‌ சண்டை 
போட்டேதான்‌ தீரவேண்டும்‌. ஆத லால்‌, நாம்‌ அதற்காகக்‌ கவலையில்லாமல்‌ இருந்தாலும்‌, 
அக்‌ கட்டுப்பாட்டை ஒழிக்காமலிருந்தாலும்‌ ஒருநாளும்‌ முன்‌ னேறவே முடியாது. 


- குடி அரசு ", 28-6-1931 


36. சிறுபான்மையினர்‌ ஆதிக்கம்‌ ஒழிய 


இன்று இந்தியாவின்‌ ஜனநாயகம்‌ சுத்தக்‌ கேலிக்கூத்‌. தாகவே இருக்கிறது. அதாவது, எந்த 
மக்களின்‌ சம்பந்தமோ; சம்மதமோ இல்லாமல்‌, ஒரு சிறு கூட்டத்‌ தாரின்‌ ஆதிக்கத்துக்கு 
ஏற்றபடியும்‌, ஒரு சில நாட்டாரின்‌ சுரண்டலுக்கு ஏற்றபடியும்‌ இவர்களது சுயநல 
உணர்ச்சியால்‌ செய்துகொள்ளப்பட்ட ஒரு சட்டம்‌ என்கின்ற "நோயின்‌" பெயரால்‌ 
பெரும்பான்மையான மக்களை சிறுபான்மையான கூட்டம்‌ ஆட்டிப்‌ பயன்பெற்று வருகிறது. 
இதற்குப்‌ பரிகாரம்‌ அந்த மேற்கண்ட சட்டம்‌ ஒழியவேண்டியதே. அது அழிந்து 
ஒழிந்தாலொழிய, அல்லது அழித்து ஒழிக்கப்‌ பட்டால்‌ ஒழிய வேறு மார்க்கமில்லாமல்‌ 
இருக்கிறது. 


"விடுதலை', 11-5-1974 


37. ஆரியக்‌ கொடுமையிலிருந்து அகல 


நாம்‌ ஆரியக்கொடுமை, ஆட்சி ஆகியவற்றிலிருந்து மீளவேண்டுமானால்‌, நம்‌ மக்களை, 
நாட்டை மீளவைக்க வேண்டுமானால்‌ ஆரியக்கலை, மொழி, மதம்‌ முதலான ஆரியம்‌, இனி 
அடியோடு நம்‌ நாட்டுக்குள்‌ புகாமல்‌ இருக்‌ கும்படியும்‌, இருப்பவை வெளியாக்கப்படும்படியும்‌ 


பார்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 


(தூத்துக்குடி மாநாட்டுத்‌ தலைமை உரையிலிருந்து - 1948) 


38. சமுதாய இழிவு நீங்க 


சாதி முறைகள்‌ என்பவையெல்லாம்‌ இந்து மதத்தி னுடைய சிருஷ்டியேயாகும்‌. இந்துக்‌ 
கடவுள்கள்‌ பேராலும்‌, சாஸ்திரங்கள்‌ பேராலுமேதான்‌ அவை நிலைநிறுத்தப்படுகின்றன. 
பகுத்தறிவற்ற சில சமுதாயச்‌ சீர்திருத்தக்காரர்‌ என்பவர்கள்‌ இப்படிப்பட்ட கடவுள்‌ - மத 


சாத்திரங்களுக்கும்‌ இந்து மதத்திற்கும்‌, வேதாந்தமும்‌ தத்துவார்த்தமும்‌ சொல்லி இவற்றை 


ஏற்படுத்தினவர்களுக்கு நல்ல பிள்ளை யாக ஆவதற்கு முயற்சிப்பார்கள்‌. இந்த அறிவீனமும்‌, 
மோசமும்‌, தந்திரமும்‌ ஆன காரியங்களால்‌ தாங்கள்‌ மாத்தி ரம்‌ மரியாதை அடையலாமே தவிர, 
சமுதாயத்தின்‌ இழி நிலையைப்‌ போக்க ஒரு கடுகளவும்‌ பயன்படாது. ஆகை யால்‌, உங்களுக்கு 
முதலாவதாக, நான்‌ என்ன சொல்லு கிறேன்‌ என்றால்‌, நீங்கள்‌ உங்களுடைய நிலையை சிறிதா 
வது மாற்றிக்கொள்ள வேண்டுமென்று உண்மையாய்‌ ஆசைப்பவீர்களானால்‌ இந்து மதம்‌ 
என்பதையும்‌ அது சம்பந்தப்பட்ட கடவுள்‌, மத , புராண, சாத்திர , இதிகாசம்‌ 
என்பவைகளையும்‌ உதறித்தள்ளி அவற்றிலிருந்து வெளி வாருங்கள்‌. நீங்கள்‌ அதைச்‌ 
செய்யவில்லையானால்‌, இனி யும்‌ ஓராயிரம்‌ ஆண்டிற்குக்கூட நீங்கள்‌ எப்படிப்பட்ட 
மாநாடுகளும்‌, சங்கங்களும்‌, பிரச்சாரங்களும்‌, கிளர்ச்சிகளும்‌ நடத்தினாலும்‌, எவ்வளவுதான்‌ 
அரசியல்‌ சுதந்திரமும்‌, பொருளாதார முன்னேற்றமும்‌, பட்டம்‌ பதவிகளும்‌ பெற்றா லும்‌, 
உங்கள்‌ சமுதாயத்திற்குள்ள இழிவு நீங்கப்போவ தில்லை ! இது உறுதி! உறுதி!! 


“விடுதலை ," 27-9-1975 


39. தமிழன்‌ மனிதனாக 


சரித்திரத்தைப்‌ பாருங்கள்‌ ! ஆராய்ச்சியாளர்‌ கூறுவதன்‌ உண்மையைப்‌ பாருங்கள்‌. 
உலகிலேயே முதன்‌ முதல்‌ தோன்றிய நாடு தமிழ்நாடு என்றும்‌, உலகிலேயே மனித வர்க்கம்‌ 
தோன்றிய இடம்‌ நம்‌ தென்னாடு என்றும்‌ கூறப்பட வில்லையா? இம்மாதிரி பூர்வீகப்‌ 
பெருமைகளால்‌ - பழங்கதை களால்‌ - நமக்கு ஆவது ஒன்றும்‌ இல்லையென்றாலும்‌ இப்படிப்‌ 
பட்ட தமிழர்கள்‌ ஏன்‌ உலகில்‌ இவ்வளவு கீழான நிலையிலும்‌ இழிவான தன்மையிலும்‌ இருக்க 
வேண்டும்‌ என்று சிந்தித்துப்‌ பார்க்கவேண்டாமா? என்பதற்காகவே இவற்றைக்‌ கூறினேன்‌. 

தமிழன்‌ தன்னை இந்தியன்‌ என்று கருதியதால்‌ தமிழ்நாட்டையும்‌, தமிழர்‌ வீரத்தையும்‌, 
கலையையும்‌, நாகரிகத்தையும்‌ மறந்தான்‌. தமிழன்‌ தன்னை 'இந்து' என்று கருதியதால்‌ தனது 


மானத்தையும்‌, ஞானத்தையும்‌, பகுத்தறிவையும்‌, உரிமையையும்‌ இழந்தான்‌. 


இப்போது தமிழன்‌ 'இந்தியன்‌' என்பதையும்‌, 'இந்து' என்பதையும்‌ மறப்பதாலேயே - இக்‌ 
கட்டுகளிலிருந்தும்‌ விடுபட்டு விலகுவதாலேயே - தன்னை ஒரு மனிதன்‌ என்றும்‌, 
ஞானத்துக்கும்‌, வீரத்துக்கும்‌, பகுத்தறிவுக்கும்‌, மானத்துக்கும்‌ உரிமை உடையவன்‌ என்றும்‌ 
இவைகளுக்கு ஒரு காலத்தில்‌ உறைவிடமாக இருந்தவன்‌ என்றும்‌ உணர முடியும்‌. 


- "விடுதலை ," 5-1-1975 


40. தமிழன்‌ விடுதலை அடைய 


தமிழ்நாடும்‌, தமிழ்‌ மொழியும்‌, தமிழர்‌ தன்மானமும்‌, விடுதலையும்‌ பெற்று வளர்ச்சி அடைய 
வேண்டுமானால்‌, தமிழன்‌ காரியத்தில்‌ தமிழனல்லாதவன்‌ - அவன்‌ எப்படிப்‌ பட்டவன்‌ 
ஆனாலும்‌ - தலையிடுவது முதலில்‌ ஒழிந்தாக வேண்டும்‌. இதை வேறு எதை ஒழித்தாவது 


ஒழிக்க வேண்டும்‌. 


குடி அரசு ," 19-2-1944 


41. வகுப்புவாதம்‌ ஒழிய 


உண்மையில்‌ வகுப்புவாதம்‌ நம்‌ நாட்டில்‌ ஒழிய வேண்டு மானால்‌ அது நாமெல்லோரும்‌ 
தைரியமாய்‌ வகுப்புவாதிகள்‌ என்று சொல்லிக்கொள்வதில்‌ தான்‌ இருக்கிறதே தவிர 
அதைப்பற்றி பித்தலாட்டமாகப்‌ பேசுவதினாலல்ல. இம்மாதிரி தைரியமாக , வெளிப்படையாக 
நாம்‌ வகுப்புவாதிகள்‌ என்று சொல்லிக்கொண்டு நமது வகுப்புக்‌ கொடுமைகளையும்‌, வகுப்பு 
இழிவுகளையும்‌ தீர்த்துக்கொள்ள முயற்சிக்கின்ற காலத்தில்‌ --முயற்சித்துத்‌ தீரவேண்டிய 
காலத்தில்‌ இருக்‌ கிறோம்‌. நம்‌ வகுப்பு இழிவும்‌ நம்‌ வகுப்பின்‌ மீது மற்ற வகுப்பார்‌ செலுத்தும்‌ 
ஆதிக்கமும்‌ ஒழிந்தாகவேண்டும்‌. 


- "விடுதலை , " 22-11-1974 


42. தாழ்த்தப்பட்டோர்‌ மீட்சிக்கு 


நீங்கள்‌ (தாழ்த்தப்பட்டவர்கள்‌) எல்வளவுக்கெவ்வளம்‌ 'அரசியல்‌' கூப்பாடுகளை 
வெறுக்கிறீர்களோ , எவ்வளம்‌ கெவ்வளவு அரசியல்‌ ' கட்சிகளுடன்‌ சேராமல்‌ இரு கிறீர்களோ 
அவ்வளவுக்கவ்வளவு உங்களுடைய குறைகள்‌ நிவர்த்திக்கப்படலாம்‌ என்பது எனது 
அபிப்ராயம்‌. உங்கள்‌ தலைமேல்‌ கால்வைத்து ஏறிப்போகிறவர்களுக்கு இடம்‌ கொடுக்காமல்‌ 
இருப்பீர்களானால்‌ உங்கள்‌ கொடுமை சீக்கிரத்தில்‌ கவனிக்கப்படும்‌, இல்லாவிட்டால்‌ நீங்கள்‌ 


படிக்‌ கல்லாக விழுந்து கிடக்க வேண்டியது தான்‌. 


- 'குடி அரசு ," 10-1-1937 


43. குறைவற்ற செல்வம்‌, நிறைவுற்ற ஆயுள்‌ பெற 


இந்த நாட்டில்‌ இன்று கல்வியென்னும்‌ பெயரால்‌ பல கோடிக்கணக்கான ரூபாய்களைச்‌ செலவு 
செய்து, பல்கலைக்கழகம்‌, கல்லூரி , உயர்தரப்பள்ளி என்பதாகப்‌ பல்லாயிரக்‌ கணக்கான 
பள்ளிகளை வைத்துக்‌ 'கல்வி' கற்பிப்பதைவிட, பகுத்தறிவுப்‌ பள்ளிகள்‌ மாத்திரம்‌ வைத்து, 
'நிர்வாணமான' சிந்தனை சக்தி தரும்‌ படிப்பைக்‌ கொடுத்து, மக்களை எதைப்‌ பற்றியும்‌, எந்தப்‌ 
பற்று மற்ற வகையில்‌ செல்லும்‌ வரை சிந்தித்து முடிவுக்கு வரக்‌ கற்பிப்போமானால்‌, நாட்டில்‌ 
இன்று வீணாகும்‌ செல்வம்‌, அறிவு, ஊக்கம்‌, நேரம்‌ முதலியவை பெருமளவுக்கு மீதமாகி, 
மக்கள்‌ வாழ்க்‌ கைத்தர முயர்ந்து, ஒழுக்கம்‌, நேர்மை, நல்லெண்ணம்‌, மனிதாபிமானம்‌, அன்பு, 
பரஸ்பர உதவி முதலியவை தாமாக வளர்ந்து, இவைகளுக்குக்‌ கேடான தன்மைகள்‌ மறைந்து, 
எல்லா மக்களும்‌ குறைவற்ற செல்வத்துடனும்‌' 'நிறைவுற்ற ஆயுளுடனும்‌ ' வாழ்வார்கள்‌ 
என்பது உறுதி. 


- 'விடுதலை', 16-12-1969 


44, தீண்டாமை ஒழிப்புக்கு 

போலீசு உத்தியோகங்களை தாழ்த்தப்பட்டவர்களுக்கே கொடுக்கவேண்டும்‌. அவர்களை 
அக்கிரகாரத்தில்‌ குடியிருக்கச்‌ செய்யவேண்டும்‌. தீண்டாமை பாராட்டாத சிறந்த 
கிராமங்களுக்குப்‌ பரிசளிக்கவேண்டும்‌. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்று தனியாக சேரி கட்டி 
அங்கே அவர்கள்‌ குடியேறுவதை மாற்றவேண்டும்‌. தாழ்த்தபட்டவர்களுக்கென்று தனியாக 
சேரிகள்‌ இருக்கக்‌ கூடாது. 


(தந்தை பெரியார்‌ 93ஆவது பிறந்தநாள்‌ 'விடுதலை' மலரிலிருந்து) 


45. சாதி - தீண்டாமை ஒழிய 


தீண்டாமையைப்‌ பற்றி மக்களை ஏமாற்றி அதை நிலை நிறுத்தத்தான்‌ சாதி - மத - தெய்வ 


சம்பந்தமான தடைகள்‌ ஏற்படுத்தப்படுகிறதேயொழிய இவற்றின்‌ பக்தி காரணமாக அல்லவே 


அல்ல. இதனாலே தான்‌ நாம்‌ தீண்டாமை ஒழிவுக்கு சாதியும்‌, மதமும்‌, தெய்வமும்‌ ஒழிந்தாக 


வேண்டும்‌ என்கிறோம்‌. இம்‌ மூன்றும்‌ ஒழியாமல்‌ தீண்டாமை ஒழியப்‌ போவதில்லை. தெய்வம்‌ 
உள்ளவரை மதம்‌ இருந்து தான்‌ தீரும்‌. மதம்‌ உள்ளவரை சாதி இருந்து தான்‌ தீரும்‌. சாதி 


உள்ளவரை தீண்டாமை இருந்துதான்‌ - தீரும்‌. 


"குடி அரசு - 26-4-1936 


46. கவலை அகல 

கவலையும்‌, துன்பமும்‌, இழிவும்‌ உள்ளவர்களே! சிந்தியுங்கள்‌ ! 

உங்களுக்கு விமோசனம்‌, விடுதலை, மனிதத்தன்மை - கடவுள்‌ ஒழிப்பிலும்‌, அழிப்பிலும்‌, 
இழிவுபடுத்துவதிலும்‌ தானிருக்கிறது. 


('கடவுள்‌ ஒரு கற்பனையே" என்ற நூலிலிருந்து) 


47. சமுதாயச்‌ சமத்துவத்திற்கு 


வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை எந்தக்‌ கணக்குப்படி யானாலும்‌ வகுப்புப்‌ பிரித்து 
பார்ப்பனர்களுக்கு அவர்கள்‌ சமுதாய எண்ணிக்கையாக 100-க்கு 3 விகிதத்திற்கு மேல்‌ 


போகாமல்‌ பார்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 


கீழ்த்தர உத்தியோகமாகிய பியூன்‌ முதலிய உத்தி யோகங்களிலும்‌ அந்த வகுப்பார்‌ அவர்கள்‌ 
விகிதாச்சாரம்‌ ஒப்புக்கொண்டு வேலை செய்ய முன்வரவேண்டும்‌. அப்படிக்கு இல்லையானால்‌ 
மேல்தர உத்தியோகங்கள்‌ அவர்களுக்கு வழங்கப்படக்கூடாது. ஏனெனில்‌, நாட்டுக்கு ஆக , 
பொது சேவைக்கு ஆக கீழ்த்தரம்‌ " என்று சொல்லப்படும்‌ உடலுழைப்பு வேலையை , ஏவல்‌ 
ஏற்கும்‌ வேலையை ஏற்க ஒரு சாதி ஒப்புக்கொள்ளவில்லையானால்‌, அவர்களுக்கு அந்த 
சாதிக்கு மேல்தர வேலை எதற்காகக்‌ கொடுக்க வேண்டும்‌? பாட்டுக்கு ஒரு சாதி - பதவிக்கு ஒரு 


சாதியா? 


மற்ற வகுப்பார்‌ பார்ப்பனர்‌ பார்க்கும்‌ உத்தியோக எண்ணிக்கை அளவுக்கு சரிசமமாய்‌ 


வரும்வரை பார்ப்பனர்களுக்கு உத்தியோகம்‌ வழங்குவது நிறுத்தப்பட்டேயாக வேண்டும்‌. 


இப்படி செய்யவில்லையானால்‌ இந்த நாட்டில்‌ என்றுமே சமுதாய சமத்துவம்‌ ஏற்படாது. இது 
சர்க்கார்‌ அனுமதி , ஆதரவு உள்ளதும்‌, சலுகைக்கும்‌, மேற்பார்‌ வைக்கும்‌ கட்டுப்பட்டதுமான 
எல்லா ஸ்தாபனங்களிலும்‌ இந்த விகிதம்‌ இருக்கும்படியான நிபந்தனைகளை கட்டாயப்‌ 
படுத்தவேண்டும்‌. 

பொதுமக்கள்‌ வரிப்பணத்தால்‌ நடக்கும்‌ சர்க்கார்‌ பள்ளிக்‌ கூடங்களில்‌, திண்ணைப்‌ 
பள்ளிக்கூடம்‌ முதல்‌ சர்வகலா சாலை வரையில்‌ வரி கொடுக்கும்‌ மக்கள்‌, பாட்டாளி மக்கள்‌ 
சமுதாய (வகுப்பு) எண்ணிக்கை வீதமே பிள்ளைகள்‌ சேர்க்‌ கப்படவேண்டும்‌. மீதிப்பிள்ளைகள்‌ 


சொந்தத்தில்‌ படித்துக்‌ கொள்ளட்டும்‌. 


(தூத்துக்குடி மாநாட்டுத்‌ தலைமை உரையிலிருந்து - 1948) 


48. கடவுளுக்கு வேலை இல்லாமல்‌ போக 


"உள்ளதைப்‌ பங்கிட்டு உண்பது; உழைப்பைப்‌ பங்கிட்டு செய்வது" என்ற நிலை ஏற்பட்டால்‌ 


கடவுளுக்கு வேலையோ அவசியமோ இருக்காது! 


("கடவுள்‌ ஒரு கற்பனையே" என்ற நூலிலிருந்து) 


49. மாறுதலுக்கு 


நாம்‌ இன்றைய நிலையில்‌ இருந்து ஒரு சிறு மாறுதல்‌ செய்ய வேண்டுமானாலும்‌ நமது 
எதிரிகளின்‌ ஆயுதமாகிய நாத்திகத்திற்குப்‌ பயப்படாமல்‌, "ஆமாம்‌ நாத்திகன்‌ தான்‌ என்று 
சொல்லிக்கொண்டு, அந்த நாத்திகத்தையே நாட்டில்‌ எங்கும்‌, மூலை முடுக்குகளில்‌ கூட பரப்ப 
நாம்‌ துணிய வேண்டும்‌, அப்போதுதான்‌ நமது எண்ணம்‌ ஈடேறமுடியும்‌. ஆதலால்‌, நாம்‌ இனிச்‌ 


செய்யவேண்டியது முக்கியமாய்‌ நாத்திகப்‌ பிரசாரமேயாகும்‌. 


- 'குடி அரசு' 14-9-1930 


50. கண்மூடித்தனம்‌ ஒழிய 


உண்மையான சீர்திருத்தத்தை நமது நாட்டிற்கு விரும்பு பவர்கள்‌ முதலில்‌ சீர்திருத்தக்‌ 
கொள்கைக்கு இடையூறாக இருக்கும்‌ புல்லுருவிகளையும்‌, கரையான்களையும்‌ அழிக்கத்‌ 
தைரியமாய்‌ முற்படவேண்டும்‌. பழக்க - வழக்கம்‌ என்கின்ற பிசாசுகளை முதலில்‌ ஓட்டிவிட 
வேண்டும்‌. 

பழக்க - வழக்கங்களை விடவேண்டுமானால்‌ மனிதன்‌ பகுத்தறிவுக்கு மதிப்புக்‌ கொடுக்கத்‌ 
தயாராக இருக்க வேண்டும்‌. அப்படிப்‌ பகுத்தறிவுக்கு மதிப்புக்கொடுப்பவர்கள்‌ கேள்வி 
மாத்திரத்திலேயே ஒன்றை நம்பிவிடக்கூடாது; எழுதி வைத்திருப்பதாலேயே ஒன்றை 


நம்பிவிடக்‌ கூடாது; வெகு காலமாக நடந்து வருவதனாலேயே ஒன்றை நம்பிவிடக்கூடாது; 


அநேகர்‌ பின்பற்றுவதாலேயே ஒன்றை நம்பிவிடக்கூடாது. கடவுளாலோ, மகாத்மாவாலோ 
சொல்லப்பட்டது என்பதாலேயே நம்பிவிடக்கூடாது 

ஏதாவது ஒரு விஷயம்‌ நம்முடைய புத்திக்கு ஆச்சரியமாய்ச்‌ தோன்றுவதாலேயே அதைத்‌ 
தெய்வீகம்‌ என்றோ, மந்திர சக்தி என்றோ நம்பிவிடக்‌ கூடாது. எப்படிப்பட்ட விஷயமா 
னாலும்‌, நடுநிலைமையில்‌ இருந்து பகுத்தறிவுக்குத்‌ தாராள மாய்‌ விட்டு ஆலோசிக்கத்‌ 
தயாராயிருக்க வேண்டும்‌. அப்படி இருந்தால்‌ தான்‌ கண்மூடித்தனமான பழக்க - வழக்கங்கள்‌ 
முதலியவைகளை ஒழிக்கமுடியும்‌. 


"விடுதலை" 22-12-1975 


51. பல துறைகளுக்கு 

(1) மக்களிடம்‌ உணர்ச்சி , ஒழுக்கம்‌ ஏற்பட வேண்டு மானால்‌ சினிமா ஒழிக்கப்பட வேண்டும்‌. 
(2) நீதி, நேர்மை ஏற்பட வேண்டுமானால்‌, வக்கீல்‌ முறை ஒழிக்கப்படவேண்டும்‌. 

(3) நாட்டில்‌ காலிகள்‌, அயோக்கியர்கள்‌ ஒழிக்கப்பட வேண்டுமானால்‌ பத்திரிகைகள்‌ பெரிதும்‌ 
ஒழிக்கப்பட வேண்டும்‌. 

(4) அரசியலில்‌ நல்ல ஆட்சியும்‌, நாணயமும்‌ ஏற்பட வேண்டுமானால்‌ தேர்தல்‌ முறை 
ஒழிக்கப்படவேண்டும்‌. 

(5) வியாபாரத்தில்‌ நாணயக்‌ குறைவும்‌, கள்ள வியா பாரமும்‌ ஒழிக்கப்பட வேண்டுமானால்‌ 
லைசென்சு, பெர்மிட்‌, கட்டுப்பாடு முறை ஒழிக்கப்படவேண்டும்‌. 

(6) தொழில்‌ துறையில்‌ தொழிலாளர்களிடையே சுமுகமும்‌, நாணயமும்‌, பொறுப்பும்‌ ஏற்பட 
வேண்டுமானால்‌ லாபத்தில்‌ பங்கு கொடுத்து, தொழிலாளர்‌ சட்டம்‌ ஒழிக்கப்‌ படவேண்டும்‌. 

(7) அய்க்கோர்ட்டில்‌ சமூக நீதி வேண்டுமானால்‌ பார்ப்பனரை ஜட்ஜாக நியமிப்பது 


ஒழிக்கப்படவேண்டும்‌. 


"விடுதலை" 24-12-1974 


52. பல பிரச்சினைகளுக்கு 
1. யாவருக்கும்‌ ஆரம்பக்‌ கல்வி 10 வயதுக்குள்‌ கொடுக்கப்பட்டு ஆகவேண்டும்‌. 


2. எஸ்‌.எஸ்‌.எல்‌.சி.க்கு மேல்‌ பொது உத்தியோகத்துக்கு படிப்பு யோக்கியதை வைக்காமல்‌ 


சம்பளத்தையும்‌ அதிக வித்தியாசம்‌ ஆக்காமல்‌ திட்டப்படுத்த வேண்டும்‌. 

3. அவசியமில்லாத வசதிகளுக்கு இடம்‌ கொடுக்க கூடாது. 

4. லாபம்‌ வரையறுக்கப்பட வேண்டும்‌. 

5. மொழிகளில்‌ மக்களை மதிப்பிட ஒருமை, பன்மை , உயர்வு, தாழ்வு, குறிப்பு ஆகிய சொற்கள்‌ 
இருத்தல்‌ கூடாது. 


6. உத்தியோகங்களில்‌ சரிபகுதி பெண்களுக்குக்‌ கொடுக்க வேண்டும்‌. மடம்‌, மடாதிபதி, குரு 


ஆகியவைகளும்‌ கோயில்‌ சொத்து, மடத்துச்‌ சொத்து ஆகியவைகளும்‌ எடுபடவேண்டும்‌. 


(பெரியார்‌ ஒரு வாழ்க்கை நெறி" என்ற நூலிலிருந்து) 


53. சமுதாய ஒழுக்கம்‌ ஏற்பட 


தோழர்களே ! நான்‌ மனித சமுதாயத்தில்‌ ஒழுக்கம்‌ ஏற்பட வேண்டும்‌, நாணயம்‌ ஏற்பட 
வேண்டும்‌ என்று பேசியும்‌ பாடுபட்டும்‌ வருகிறவன்‌ ஆவேன்‌. நான்‌ மாணவர்‌ களிடையே 
பேசும்போதும்‌ தொழிலாளர்களிடையே பேசும்‌ போதும்‌ வியாபாரிகளிடையே பேசும்போதும்‌ 
ஒழுக்கம்‌, நாணயத்தை வலியுறுத்திப்‌ பேசுவதுண்டு. ஒழுக்கம்‌ என்ப தற்கு நான்‌ கூறும்‌ 


உரைகல்‌ - 


ஒரு மனிதன்‌ தன்னிடத்தில்‌ மற்றவர்கள்‌ எப்படி நடந்து கொள்ள வேண்டும்‌ என்று 
நினைக்கிறானோ, எதிர்பார்க்கின்றானோ அப்படியே இவன்‌ மற்றவர்களிடமும்‌ நடந்து 


கொள்ளுவதுதான்‌ ஒழுக்கமாகும்‌. 


"விடுதலை," - 20-6-1974 


54. ஒழுக்கம்‌ வளர 


யோக்கியர்களே அரசியல்‌, பொது வாழ்வுக்கு வரும்‌ படியான நிலையை இன்னமும்‌ 
நம்முடைய நாடு எய்த வில்லை. ஏதோ ஒரு சிலர்‌ யோக்கியர்களும்‌ இருக்க நேரலாம்‌; 
என்றாலும்‌ அவர்கள்‌ யோக்கியமாய்‌ நடந்து கொள்ள முடியாத சூழ்நிலையும்‌, யோக்கியமாய்‌ 
நடந்து கொண்டாலும்‌ பயன்‌ ஏற்படாத சூழ்நிலையும்‌ இருந்து வருவதனால்‌ யோக்கியமாய்‌ 
நடந்து கொள்ளுவது முட்டாள்‌ தனம்‌ என்று அவர்கள்‌ கருதும்படியாக நேரிட்டு விடுகிறது. 
மனித சமுதாயத்தில்‌ ஒழுக்கமும்‌, நல்ல அரசியலும்‌ ஏற்பட வேண்டுமானால்‌ அயோக்கியத்‌ 
துரோகிகளை, மானமற்ற இழிமக்களை, நாணயம்‌ - ஒழுக்கமற்ற ஈனமக்களைப்‌ பொது 


வாழ்வில்‌ தலைகாட்டாமல்‌ அடித்து விரட்டுவதேதான்‌ சரியான வழியாகும்‌. 


"விடுதலை ," 3-12-1975 


95. கிராமவாசிகள்‌ முன்னேற்றத்துக்கு 


ஏதாவது நீங்கள்‌ கிராமத்துக்குப்‌ போய்ச்‌ செய்ய வேண்டுமானால்‌ அவர்களுடைய பழமைப்‌ 
பித்தை ஒழியுங்கள்‌ - மூடநம்பிக்கையை அகற்றுங்கள்‌ - அவர்களைப்‌ பட்டணவாசிகள்‌ 
எப்படியெப்படி ஏமாற்றுகிறார்கள்‌ என்பதை எடுத்துக்காட்டி கண்விழிக்கச்‌ செய்யுங்கள்‌ 
தலைவிதியை மறக்கடித்துப்‌ பகுத்தறி ைஉண்டாக்குங்கள்‌ - அவர்களை யெல்லாம்‌ 


பட்டணங்களுக்குக்‌ குடி போக விரட்‌ டுங்கள்‌. இவ்வளவு , நீங்கள்‌ செய்தால்‌ அதுவே கிராம்‌ 


முன்னேற்றமான வேலையாகும்‌. மற்றபடி நீங்கள்‌ என்ன செய்தாலும்‌ அது பயன்படாது. 
உங்களுக்கும்‌ அதற்கு மேல்‌ சக்தி இருக்காது - சவுகரியமும்‌, சாதனமும்‌ கிடைக்காது. 


-"குடி அரசு," 2-8-1936 


56. தொழிலாளர்‌ கிளர்ச்சி பயனுள்ளதாக 


தொழிலாளர்கள்‌ ஏதோ 2 அணா 4 அணா கூலி உயர்த்‌ தப்படுவதற்காகப்‌ போராடுவது 
என்பது பயனற்றதேயாகும்‌. ஏனெனில்‌, நமது கிளர்ச்சியில்‌ 2 அணா கூலி உயர்த்தி 
தருவானேயானால்‌, தொழிலாளிகளால்‌ செய்யப்படும்‌ சாமான்‌ களின்‌ பேரில்‌ முதலாளிகள்‌ 
ஒன்று சேர்த்து நாலணா அதிகப்படுத்தி விடுவார்கள்‌. அந்த உயர்ந்த விலையை கொடுத்து 
சாமான்கள்‌ வாங்க வேண்டியவர்கள்‌ தொழிலா ளிகளே யாவார்கள்‌. ஆகவே, முதலாளிகள்‌ 
தொழிலாளி களுக்கு வலது கையால்‌ கூலி அதிகம்‌ கொடுத்து இடது கையால்‌ அதைத்‌ தட்டிப்‌ 
பிடுங்கிக்‌ கொள்வார்கள்‌. 

முதலாளிகளுடன்‌ கூலித்தகராறு என்பது முதலாளிக்கும்‌ தொழிலாளிக்கும்‌ இடையில்‌ உள்ள 


புல்லுருவிக்‌ கூட்டமான தரகர்களுடைய சூழ்ச்சியேயாகும்‌. 


நாலணாக்‌ கூலிக்கு வேலை செய்த மக்கள்‌ ஒன்று 14 அணா கூலி பெறுவது எனக்குத்‌ தெரியும்‌. 
இதன்‌ பயனால்‌ அவர்களுடைய நிலை சிறிது கூட உயர்ந்ததாகச்‌ சொல்லிவிட முடியாது. 
அடிமைத்‌ தன்மையும்‌, தரித்‌ திரமும்‌ அவனைச்‌ சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. 4 அணா கூலி 
கொடுத்த முதலாளி அப்போது இருந்ததைவிட இப்போது 14 அணா கொடுக்கும்போது 
எத்தனையோ பங்கு மேன்மையாய்‌ மோட்டாரிலும்‌, ஆகாய ரதத்திலும்‌ செல்கிறான்‌. 

எனவே, தொழிலாளிகளின்‌ கவலை எல்லாம்‌ தங்க ளுக்கு எவ்வளவு வேண்டும்‌ என்பதல்ல. 
தங்களுடைய நிலைமை மற்ற யாருடைய நிலைமைக்கும்‌ தாழ்ந்ததாக இருக்கக்கூடாது 


என்பதேயாகும்‌. எந்தக்‌ காரணத்தை முன்னிட்டாவது, பாடுபடும்‌ மக்கள்‌ நிலை 


தாழ்ந்திருக்கவும்‌, பாடுபடாத மக்கள்‌ நிலை உயர்ந்திருக்கவும்‌ - ஆதிக்கம்‌ செலுத்தவும்‌ கூடாது 


என்பதுதான்‌ தொழிலாளர்கள்‌ கிளர்ச்‌ சியின்‌ முக்கியத்துவமாய்‌ இருக்கவேண்டும்‌. 


- குடி அரசு ." 1-10-1933த-3 


57. குடும்பக்‌ கட்டுப்பாட்டு பிரசாரம்‌ தீவிரமாக 


குடும்பக்‌ கட்டுப்பாடு பிரசாரத்தில்‌ பெண்களை... அதிகம்‌ ஈடுபடுத்த வேண்டும்‌. பெண்கள்‌ 
தான்‌ பிள்ளையா வேண்டும்‌ என்று மிகவும்‌ ஆசைப்படுகிறார்கள்‌. ஆண்க ளுக்கு இது ஒரு 
அளவு இருந்தாலும்‌, பெண்களுக்கு அதைவிட அதிகம்‌. தனிப்‌ பெண்களிடம்‌ நெருங்கி, இந்த 
விஷயங்களை எடுத்துச்‌ சொல்வதற்கு கொஞ்சம்‌ நல்ல பெண்களையே விட்டு அதிகமாகப்‌ 


பழகி , பக்குவமாகச்‌ சொன்னால்‌, பெண்கள்‌ கொஞ்சம்‌ சிந்திப்பார்கள்‌. 


அதோடு கூடவே மதநம்பிக்கை இல்லாத பெண்களாக அனுப்ப வேண்டும்‌. ஆண்களைப்‌ 
போட்டாலும்‌ கூடுமான வரை அவர்களைப்‌ பகுத்தறிவுவாதியாகவே பார்த்து போட 
வேண்டும்‌. 


- வானொலி பேட்டி 8-3-1970 


58. பிள்ளை பெறுவதைத்‌ தடுக்க 


பெண்கள்‌ வீட்டிலேயே அடையட்டிருப்பதால்‌ தான்‌ அதிகமாக பிள்ளை பெறுகிறார்கள்‌. 
பிள்ளைகளைக்‌ கவனிப்‌ பதைப்‌ பொழுது போக்காகக்‌ கருதுகின்றனர்‌. உத்தி யோகத்துக்குப்‌ 
போக ஆரம்பித்தால்‌ பிள்ளைபெற வேண்டும்‌ என்ற எண்ணமே பெண்களுக்கு வராது. 
உத்தியோ கத்தில்‌ சரிபகுதி பெண்களுக்குக்‌ கொடுக்க வேண்டும்‌. அதில்‌ அவர்களை திருப்பி 
விட்டுவிட்டால்‌ தாங்களாகவே பிள்ளை பெறுவதைத்‌ தடுத்துக்கொள்வார்கள்‌. பிள்ளை 


பெறுவதைத்‌ தொல்லையாகக்‌ கருதுவார்கள்‌. கருத்தடைக்கு இது ஒரு சிறந்த வழியாகும்‌. 


அரசாங்கம்‌ உத்தியோகத்துக்கு விளம்பரம்‌ செய்யும்‌ போது இரண்டு பிள்ளைகளுக்குமேல்‌ 
இல்லாதவருக்கு முதல்‌ சலுகை அளிக்கப்படும்‌ என்றும்‌, குறைந்த குழந்தை உள்ள வருக்கே 
பிரமோஷன்‌ கொடுக்கப்படும்‌ என்றும்‌ சி. செய்து கொண்டால்‌ எவரும்‌ பிள்ளை பெற விரும்ப 
மாட்டார்கள்‌. 


- "விடுதலை," 17-3-1970 


59. விபச்சாரக்‌ கேடு 


நீங்க இயற்கை உணர்ச்சியைக்‌ கட்டுப்படுத்தும்‌ சட்டங்களும்‌ முறைகளும்‌ சரிவர நடைபெறா. 
அப்படி எங்காவது நடை பெற்றாலும்‌ நிலைத்திருக்க முடியாது. இந்தக்‌ கொடுமைகள்‌ 
இப்படியே இருக்குமானால்‌ 4 அல்லது 5 பெண்கள்‌ கூடி ஒரு ஆணை தங்கள்‌ 
இன்பத்திற்கென்று ஏற்படுத்தி, அவனுக்கு நல்ல போஷணையும்‌, அழகும்‌ செய்து அடைத்து 
வைத்து - அவனைத்‌ தங்கள்‌ காம இச்சை தீர்க்கும்‌ இன்பப்‌ பொருளாக அனுபவிக்கும்‌ 
காலமும்‌, வீட்டு அடிமையாய்‌ நடத்தப்படும்‌ காலமும்‌ வந்துவிடும்‌ என்று நாம்‌ கருதுகிறோம்‌. 
அப்படி வந்தால்‌ ஆச்சரியப்படமாட்டோம்‌. இந்நாட்டில்‌ ஒழுக்கம்‌ சீர்பட வேண்டுமானால்‌ - 
விபச்சாரம்‌ என்னும்‌ காரியத்தில்‌ உள்ள கெடுதிகள்‌ நீங்க வேண்டுமானால்‌ - விதவைத்‌ 
தன்மையும்‌, ஆண்களுக்கு விபச்சாரத்‌ தோஷமில்லை என்கின்ற நடப்பையும்‌ ஒழித்தாக 
வேண்டும்‌. இவ்விரண்டு - காரியங்களே பெரிதும்‌ மனிதத்‌ தன்மைக்கும்‌ இயற்கை இன்ப 
நுகர்ச்சிக்கும்‌ இடையூறாய்‌ இருந்து வருகின்றன. 


-குடி அரசு ' 8-2-1931 


60. படிப்பின்மை பறந்தோட 

'6 மாதத்திற்குள்‌ கையெழுத்துப்‌ போடத்‌ தெரிந்து கொள்ளாதவர்களுக்கெல்லாம்‌ 3 மாதம்‌ 
தண்டனை விதிக்கப்‌ படும்‌' என்று சட்டம்‌ போட்டால்‌, அவரவர்கள்‌ விழுந்து, விழுந்து 
படிக்கமாட்டார்களா? 


- "விடுதலை," 4-9-1950 


61. சுயமரியாதை அற்ற நிலை நீங்க 


ஒரு தேசத்து மக்கள்‌ தேக ஆரோக்கியமும்‌, பலமும்‌, வீரமும்‌, சுயமரியாதையும்‌, அறிவும்‌ 
உள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால்‌, அவர்கள்‌ குழந்தைப்‌ பருவம்‌ முதற்‌ கொண்டே 
தங்கள்‌ பெற்றோர்களால்‌ கவனிக்கப்பட்டும்‌, கல்வி கற்பிக்கப்பட்டும்‌, விசாரமில்லாமல்‌ மன 
உல்லாச மாகவும்‌ வளர்க்கப்பட வேண்டும்‌. அவ்விதம்‌, பெற்றோர்‌ களால்‌ குழந்தைகள்‌ 
வளர்க்கப்பட வேண்டுமானால்‌, பெற்றோர்கள்‌ தங்கள்‌ சக்திக்கும்‌ தகுதிக்கும்‌ போதுமான 
அளவிற்கு குழந்தைகளை அளவோடு நிறுத்திக்கொள்ள வேண்டும்‌. 


- குடி அரசு' 1-3-1931 


62. ஆணுக்குக்‌ கீழ்ப்படும்‌ நிலை 
நீங்க "சம்பார்த்தனை , குடும்பப்‌ பொறுப்பு, குழந்தைகள்‌ பெற்றால்‌ அதைக்‌ காப்பாற்றும்‌ 


திறமை ஆகியவைகள்‌ ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டு, இத்‌ தன்மைகள்‌ இல்லாத ஒரு புருஷனைக்‌ 


கட்டிக்கொள்வதாய்‌ இருத்தால்‌ மாத்திரம்‌ , ஆண்‌ களைப்‌ பெண்கள்‌ அடக்கி ஆளமுடியும்‌; 
முடியாவிட்டாலும்‌ சம சுதந்திரமாகவாவது இருக்க முடியும்‌." 


- குடி அரசு' 1-3-1936 


63. புரட்சிக்கு 


பலாத்காரச்‌ செயல்களில்‌ இறங்காவிட்டாலும்‌, நாச வேலையிலாவது இறங்காவிட்டால்‌ 
எப்படி மாறுதலைக்‌ காண முடியும்‌? இம்மாதிரி மாறுதலுக்கு மனிதன்‌ காரியத்தில்‌ 
பிரவேசிப்பது என்றால்‌, முதலாவதாக ஒவ்வொரு "புரட்சி வேலைக்காரரும்‌ தனக்கு 
எதிர்ப்படுகிறவர்களுடைய நெற்றியில்‌ அணிந்திருக்கும்‌ நெற்றிக்குறியை அழிக்க வேண்டும்‌; 
தெருவில்‌ இருக்கும்‌ கடவுள்‌ உருவம்‌ என்‌ கின்ற எதனையும்‌ எடுத்து கிணற்றில்‌ குட்டையில்‌ 


போட வேண்டும்‌." 


-- "விடுதலை" 1-10-1975 


64. பதவி ஆதிக்கத்தைத்‌ தடுக்க 


யாராக இருந்தாலும்‌ இரண்டு தடவைக்கு மேல்‌ ஒரு ஆள்‌ பதவிக்கு வரக்கூடாது என்று சட்டம்‌ 
செய்யவேண்டும்‌. இப்போதுள்ளவன்‌ சாகிறவரையில்‌ பதவியிலிருக்க வேண்டு மென்று 
ஆசைப்படுகிறான்‌. அதற்காகப்‌ பல காரியங்களைச்‌ செய்யப்‌ பயப்படுகிறான்‌. இதைத்‌ தடுக்க 
வேண்டும்‌. 


- விடுதலை , 27-1-1970 


65. ஆரிய கலாச்சாரத்திலிருந்து விடுபட 


ஆரியர்கள்‌ முதலில்‌ தம்‌ கலாச்சாரத்தைப்‌ புகுத்தித்‌ கான்‌ நம்மை வெற்றி கொண்டார்கள்‌; நம்‌ 
கலாச்சாரத்தைத்‌ தடுத்துத்தான்‌ நம்மீது ஆதிக்கம்‌ செலுத்த ஆரம்பித்தார்கள்‌. நாமும்‌ நம்‌ 
கலாச்சாரத்தை மறந்து ஆரிய கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டதால்‌ தான்‌ அவர்களுள்‌ கீழான 
மக்களாக, அவர்களுடைய வைப்பாட்டி மக்களாக, சூத்திரர்களாக, பஞ்சமர்களாக 


ஆக்கப்பட்டோம்‌. 


எனவே, அக்‌ கலாச்சாரத்திலிருந்து விடுபட வேண்டுமென்றால்‌, மொழிப்‌ போராட்டம்‌ 
ஒன்றினால்‌ மட்டுமே வெற்றி பெற்றுவிட முடியாது. கலாச்சாரத்தின்‌ பேரால்‌, இனத்தின்‌ 
பேரால்‌ போராட்டம்‌ நடத்தவேண்டும்‌. அதில்‌ வெற்றிபெற வேண்டும்‌. அப்போது தான்‌ நாம்‌ 


விடுதலை பெற்றவராவோம்‌. 


- "விடுதலை ," 27-1-1950 


66. சகல பகுதியாளர்க்கும்‌ வாய்ப்புக்‌ கிட்ட 


சுதந்திரம்‌, ஜனநாயகம்‌ என்பவைகளின்‌ பெயரால்‌, அரசியல்‌ சட்டம்‌ செய்ததெல்லாம்‌ ஒரு 
ஜாதி. ஆதிக்கத்தில்‌ இருக்கவேண்டும்‌ என்பதற்காக செய்யப்பட்டதேயாகும்‌: நமக்குத்‌ தெரிய 
சரித்திரம்‌ தோன்றிய காலம்‌ முதல்‌ நேற்றுவரை இந்த காங்கிரஸ்‌ ஆட்சியின்‌ கொள்கையும்‌ 
இதுதானாகும்‌. அரசாங்கம்‌ 25 பர்சென்ட்‌ நாமினே ஷனாவது கையில்‌ வைத்துக்கொள்ள 
வேண்டும்‌. தேர்தலில்‌ வரமுடியாத வகுப்புகளுக்கு தடவைக்கு ஒன்று வீதம்‌ மாற்றி மாற்றிக்‌ 
கொடுக்கவேண்டும்‌. அது இல்லாததால்‌ தான்‌ சமுதாயக்‌ கூப்பாடு போடுகிறார்கள்‌. சமுதாயக்‌ 
கூப்பாடு குறைய வேண்டுமானால்‌ அரசாங்கம்‌ இப்போதிருக்கிற 250 ஸ்தானங்களில்‌ 25, 
அல்லது 30 ஸ்தானங்களையாவது தேர்தலுக்கு விடாமல்‌ கையில்‌ வைத்துக்கொள்ள 
வேண்டும்‌. 


-- விடுதலை , " 27-1-1970 


67. தாழ்த்தப்பட்டோர்‌ கலந்து வாழ 


எப்போதும்‌ ஆதிதிராவிடர்களுக்கு ஊருக்கு வெளியே.. ஒரு மைல்‌, இரண்டு மைல்‌ தூரத்தில்‌ 
தான்‌ வீடுகள்‌ கட்ட கொடுக்கிறார்கள்‌. அதனால்‌ அது பறையர்‌ தெரு, தெரு என்று 
அழைக்கப்பட்டு வருகிறதே தவிர , தி பார்க்கிற மாற்றம்‌ ஏற்பட வழியில்லாமல்‌ போய்விட்டது 


ஊருக்குள்‌ பெரிய சமுதாயம்‌ வசிக்கிற தெருவில்‌, அத்தி காரத்தில்‌ 4, 5 வீடுகளை அரசாங்கமே 


பணம்‌ கொடுத்து (அக்கொயர்‌ செய்து) வாங்கி அந்த வீடுகளில்‌ ஆதிதிராவிட மக்களைக்‌ 
கொண்டுவந்து குடியேற்ற வேண்டும்‌. அப்போது மற்ற மக்களோடு கலந்து பழக வாய்ப்பு 
ஏற்படும்‌. வீடுகளை வாடகைக்கு எடுத்துக்கொடுத்தால்‌ கொஞ்ச காலத்துக்‌ குத்தான்‌ 
இருப்பார்கள்‌. பிறகு போய்விடுவார்கள்‌. அதனால்‌ பயன்‌ ஏற்படாது. இதை அரசாங்கம்‌ 
முன்வந்து செய்யவேண்டும்‌. 


- "விடுதலை," 27-1-1970 


68. சுரண்டலைத்‌ தடுக்க 


அரசாங்கம்‌ நடத்த வரி வேண்டுமென்றால்‌ - அதை நேரடியாகவே ஏழைகளிடமிருந்து வசூல்‌ 
செய்து கொள்ளுங்‌ களேன்‌. அதற்கேன்‌ மறைமுகமான திட்டம்‌ போடுகிறீர்‌ கள்‌? அதற்காக 
முதலாளி என்றொருவரை நியமித்து அவர்‌ களை ஆன மட்டும்‌ கொள்ளையடிக்கும்படி 
அனுமதித்துவிட்டு அவர்கள்‌ அடையும்‌ லாபத்தொகையில்‌ ஒரு ரூபாய்க்கு ஒரு அணாவோ 
இரண்டணாவோ பெற்று அரசாங்கம்‌ நடப்‌ பானேன்‌? உனக்கு வேண்டிய ஒரு அணாவுக்காக 
ஏஜண்டு அல்லது எஜமானனுக்கு ஏழைமகன்‌ பதினைந்து அணாவா அழவேண்டும்‌? நீயே 
சகல நிர்வாகங்களையும்‌ எடுத்துக்‌ கொண்டு அந்த நிர்வாகத்திற்கான செலவை மட்டும்‌ லாப 
மாக வைத்து, மக்களுக்கான வசதிகளை அளித்து வருவதற்கு என்ன தடையிருக்கமுடியும்‌? 
இன்று நாட்டில்‌ ஒவ்வொரு வியாபாரியும்‌ அடித்து வரும்‌ கொள்ளைக்கு கணக்கு வழக்கைக்‌ 
காணமுடியவில்லையே! ஒவ்வொரு முதலாளியும்‌ கணக்குக்‌ காட்டாமல்‌ அடிக்கும்‌ 


கொள்ளையே பல லட்சக்கணக்கில்‌ ஆகிவிடுகிறதே. 


- "விடுதலை ," 20-1-1948 


69. சாதி ஒழிய 


சிலர்‌ கூறுவார்கள்‌ சாதி ஒழிய வேண்டுமானால்‌ ஒவ்வொருவரும்‌ தம்‌ சாதியில்‌ திருமணம்‌ 
செய்யக்கூடாது என்று அரசாங்கம்‌ சட்டம்‌ செய்யவேண்டும்‌ என்று! அது தப்பு! நம்மில்‌ சாதி 
இல்லை . பார்ப்பான்‌ ஒரு சாதி! மற்ற நாம்‌ எல்லோரும்‌ ஒரு சாதி! இந்த இரண்டுக்குள்‌ நடப்பது 
தான்‌ கலப்பு மணம்‌ எனலாம்‌. எப்படி உத்திரவு போட்டால்‌ பலனுள்ளதாகும்‌ என்றால்‌, ஒருவன்‌ 
கலியாணமே ஆகாமல்‌ இருந்தால்‌ கலியாணம்‌ ஆகாத பெண்ணைக்‌ கலியாணம்‌ செய்து 


கொள்ளலாம்‌. அது தப்பில்லை . 


ஆனால்‌, ஒரு கலியாணம்‌ தவறிப்போய்‌ இரண்டாவது கலியாணம்‌ செய்துகொண்டால்‌ 
அதுபோலவே ஒரு கலியாணம்‌ ஆகி கணவன்‌ தவறிப்போன பெண்ணையே கலியாணம்‌ 
செய்துகொள்ள வேண்டும்‌. 

இது மாதிரியே ஒரு பெண்ணும்‌ முதல்‌ கலியாணமானால்‌, முதலாவது கலியாணம்‌ செய்து 
கொள்ளுபவனையும்‌, இரண்டாவது கலியாணமானால்‌, முதல்‌ மனைவியை இழந்தவனையும்‌ 
கலியாணம்‌ செய்துகொள்ள வேண்டும்‌. இதுமாதிரி உத்திரவு போடணும்‌. 


"விடுதலை," 6-4-1959 


£0. கட்சித்தாவலைத்‌ தடுக்க 


நாம்‌ இப்படி அயோக்கியர்‌, மகா அயோக்கியர்‌ என்று கூறுவது முக்கியமாக யாரை என்றால்‌, 
கட்சி மாறுகிறவர்கள்‌ தமது தேர்தலுக்கு கட்சி செய்த செலவுத்‌ தொகைகளைக்‌ 
கொடுத்துவிட்டு, கட்சியால்‌ தாம்‌ பெற்ற பதவியையும்‌ ராஜினாமா செய்துவிட்டு 


வெளியேறாதவரைத்தான்‌. அப்‌ போதும்கூடச்‌ சொல்வேன்‌ - தானிருந்த கட்சிக்‌ கொள்கை 


தற்போது செய்த முயற்சிகளில்‌ ஏற்பட்ட மாற்றம்‌ என்னவென்பதையும்‌, அக்கட்சியா 


மக்களுக்கு ஏற்பட்ட கெடுதி என்னவென்பதையும்‌ மிற்காக தாமிருந்த கட்சியில்‌ 


இருக்கும்போது செய்க சிகள்‌ என்ன என்பதையும்‌ விளக்கிக்‌ காட்டிவிட்டு புதிதாகச்‌ 
சேரப்போகிற கட்சியின்‌ யோக்கியதை என்‌ நாணயம்‌ என்ன, அதனால்‌ மக்களுக்கு - நாட்டுக்கு 
விளையும்‌ போகும்‌ நன்மையென்ன என்பதையும்‌ விளக்கி கட்சிக்கும்‌ தனக்கு ஓட்டளித்த 


ஓட்டர்களுக்கும்‌ தெரிவித்துவிட்டு விலகவேண்டும்‌. 


ஓட்டர்களுக்குத்‌ தெரிவிக்க வேண்டியது இல்லை; அவர்‌ களுக்குப்‌ பணம்‌ கொடுத்துத்தான்‌ 
ஓட்டு வாங்கியது; ஆதலால்‌ அவர்களைப்பற்றிக்‌ கவலைப்படவில்லை என்று 
சொல்லுவதானால்‌ கட்சிக்கு தெரிவித்து வீட்டு எச்சரிக்கை செய்து பார்த்துவிட்டு 
விலகவேண்டும்‌; வேறு கட்சிக்கு போகவேண்டும்‌. அப்படிச்‌ சொல்லாமல்‌ செய்யாமல்‌ கட்சி 
மாறுகிறவர்களைத்தான்‌ நான்‌ அயோக்கியர்‌ மகா அயோக்கி யர்‌ என்றும்‌ சிலரை மகா மகா 
அயோக்கியரென்றும்‌, இன்றி யமையாத காரணத்தால்‌ கூறுகிறேன்‌. இந்தப்படி துண்டுப்‌ 
பிரசுரம்‌ அடித்து, சுவரொட்டி ஒட்டி, கல்லில்‌ அடித்து நாலு பாதைகளில்‌ புதைக்கலாம்‌ என்று 


கருதுகிறேன்‌. 


- "விடுதலை ', 1-11-1972 


71. பிச்சைக்காரர்‌ தொல்லை நீங்க 


எது எப்படி இருந்தபோதிலும்‌, உலகத்தில்‌ மனித சமுகம்‌ தொல்லையில்லாமல்‌ 
வாழவேண்டுமானால்‌ பிச்சை கொடுப்பதும்‌, பிச்சை எடுப்பதும்‌ சட்டவிரோதமான 
காரியங்களாக கருதப்படவேண்டும்‌. அப்படியானால்‌ தான்‌ மனிதன்‌ சுயமரியானதயோடு 
வாழமுடியும்‌. பிச்சை கொடுக்கும்‌ வேலையை சர்க்காரே எடுத்துக்கொண்டு, அதற்குப்‌ பணம்‌ 
வேண்டுமானால்‌, பணக்காரரிடமிருந்து பிச்சை வரியென்று ஒரு வரியை கிறிஸ்து சொன்ன 
கணக்குப்படியோ, முகமது நபி சொன்ன கணக்குப்படியோ சர்க்கார்‌ வசூலித்து, அதற்கு ஒரு 
இலாக்கா வைத்து வினியோகிக்க வேண்டும்‌. அந்தப்‌ பிச்சையை சர்க்கார்‌ தொழிற்சாலைகள்‌ 


வைத்து அதன்‌ மூலம்‌ பிச்சைக்காரர்களிடம்‌ வேலையை வாங்கிக்கொண்டு வினியோகிக்க 


வேண்டும்‌. அந்தக்‌ காரியத்திற்காக சர்க்கார்‌ எந்த தொழிற்சாலையை வைக்கிறார்களோ அந்த 
மாதிரி தொழிற்சாலையை மற்றவர்கள்‌ வைக்காமல்‌ தடுத்துவிட உடும்‌. இப்படி செய்தால்‌ 
பணக்காரர்கள்‌ ஏற்பட்டு நாசமாய்ப்‌ போனாலும்‌ பிச்சைக்காரர்கள்‌ தொல்லையாவது 
இல்லாமல்‌ போய்விடும்‌. பணக்காரர்கள்‌ பணக்காரக்‌ தன்மை ஆட்சியில்லாத தேசம்‌ எதிலும்‌ 
இந்தக்‌ காரியத்தை கலபமாக நடத்தலாம்‌. ஆகவே, தர்மம்‌ செய்வது அக்கிரமம்‌ என்றும்‌, ஜன 
சமூகத்துக்கொரு தொல்லையென்றும்‌, பணக்காரர்களின்‌ அயோக்கியத்தனங்களை மறைக்க 


ஒரு சூழ்ச்சியென்றும்‌ சொல்லுகிறேன்‌. 


- குடி அரசு " 21-4-1945 


72. இழிசாதித்‌ தன்மை நீங்க 

நமக்கு மந்திரி பதவியோ , கவர்னர்‌ பதவியோ தேவை யில்லை. நமக்குத்‌ தேவை எல்லாம்‌ 
நமது இன இழிவு ஒழிப்பே. அது இந்த ஆட்சியால்‌ முடியாது என்றால்‌ இந்த ஆட்சியை 
ஒழித்துக்கட்ட வேண்டியது தான்‌. ஒழித்து விட்டு என்ன செய்வாய்‌? துலுக்கனையோ, 
ருசியக்காரனையோ, ஜெர்மன்காரனையோ, ஜப்பான்காரனையேோ கூப்பிட்டுக்‌ கொள்ள 
வேண்டியதுதான்‌! நம்மை இழிஜாதி என்று சொல்லாதவன்‌ எவனாவது ஆண்டுவிட்டுப்‌ 


போகட்டுமே. 


- 10-10-73 பூண்டி பகுத்தறிவாளர்‌ கழகக்‌ கூட்டத்தில்‌ பேசியது. 


73. முன்னேற்றம்‌ அடைய 


பெரியோர்கள்‌ சொன்னது; பெரியோர்கள்‌ எழுதியது; பெரியோர்கள்‌ நடந்தது என்பதாகிய 
பிரச்சாரம்‌ செய்வது முழு மூடர்களாக நிரந்தரமாக இருக்கச்‌ செய்வதற்குயொழிய வேறில்லை. 


ஆகவே, இம்மூன்று முட்டுக்களை ஒழித்தாலொழிய நாம்‌ முன்னேற முடியாது என்பது உறுதி. 


இல்லாவிடில்‌ மங்கிய சாக்கடையாக நமது சமுதாயமும்‌, அதில்‌ புரண்டு இன்பம்‌ காணும்‌ 


பன்றிகளாக நம்‌ மக்களும்‌ இருக்கவேண்டியிருக்கும்‌ என்பது உண்மை 


எனவே, முட்டுக்கட்டைகளை ஒழிக்க வேண்டியது தமிழ்‌ மக்களின்‌ முக்கிய முதற்பணியாகும்‌ 


என்பதைத்‌ தெரிவித்து கொள்கிறேன்‌. 


- விடுதலை. 22-5-1959 


74. சூத்திரன்‌, பஞ்சமரை சமத்துவமாக நடத்த 


பறையர்‌ என்கிற ஒரு சாதிப்பெயர்‌ நம்‌ நாட்டில்‌ இருப்பதால்‌ தான்‌ சூத்திரர்‌ என்கிற ஒரு 
சாதிப்பெயர்‌ நம்‌ நாட்டில்‌ இருக்கிறது. பறையர்‌ என்கிற ஒரு சாதிப்பெயரை விட சூத்திரர்‌' 
என்கிற சாதிப்பெயர்‌ மிக்க இழிவானது. இந்து சாஸ்திரப்படி பறைய ஸ்திரீகளின்‌ 
பதிவிரதைகளுக்கும்‌, சரியான ஒரு தாய்க்கும்‌, தகப்பனுக்கும்‌' பிறந்த வர்களும்‌ இருக்கலாம்‌. 
சூத்திரர்களில்‌ அப்படி இருக்க இடமில்லை. ஏனென்றால்‌, சூத்திரச்சி என்றால்‌ 'தாசி' 
வேசிமகள்‌' என்பதுதான்‌ பொருள்‌. 'சூத்திரன்‌'' என்றால்‌ "தாசி மகன்‌', 'வேசி மகன்‌' என்று தான்‌ 
பொருள்‌. இதை ஒப்புக்கொள்ளாதவன்‌ 'இந்து' வாக மாட்டான்‌. சாஸ்திர சம்மதம்‌. ஆகையால்‌ 
என்‌ போன்ற 'சூத்திரன்‌' என்று சொல்லப்படுபவன்‌ பறையர்கள்‌" என்று சொல்லப்படுபவர்கள்‌ 
உழைப்பதாகச்‌ சொல்வதெல்லாம்‌ சூத்திரர்கள்‌ என்று தம்மை யாரும்‌ கருதக்கூடாது 
என்பதற்காகத்‌ தானேயல்லாமல்‌ வேறல்ல. ஆகையால்‌, எனக்காக நான்‌ பாடுபடுவது உங்கள்‌ 
கண்களில்‌ உங்களுக்காக பாடுபடுவதாகத்‌ தோன்றுகிறது. உங்களைத்‌ தாழ்மையாய்க்‌ கருதும்‌ 
பெண்களும்‌, ஆண்களும்‌, தாங்கள்‌ பிறரால்‌ உங்களைவிடக்‌ கேவலமாய்‌ தாழ்மையாய்க்‌ 
கருதப்படுவதை அறிவதில்லை. அன்னியர்களை தாழ்ந்தவர்களாக நினைக்கும்‌ 
அறியாமையால்‌, தங்களை மற்றவர்கள்‌ தாழ்மையாய்‌ நினைப்பது தங்களுக்கு ஈனமாய்த்‌ 
தோன்றுவதில்லை. இத்த லட்சணத்தில்‌ உங்களிடம்‌ தப்பிதம்‌ கண்டு பிடித்து, உங்கள்‌ 


உடம்பில்‌ துர்வாடை அடிக்கிறது; நீங்கள்‌ ஸ்நானம்‌ செய்வதில்லை: மாட்டு மாமிசம்‌ 


சாப்பிடுகிறீர்கள்‌' என்று ஞானோபதேசம்‌ செய்கிறார்கள்‌. நீங்கள்‌ வேட்டி துவைக்காமலும்‌, 
குளிக்காமலும்‌ இருப்பதற்கு யார்‌ ஜவாப்தாரி என்பதை அவர்கள்‌ உணருவதில்லை; உங்கட்கு 
குடிக்கவே தண்ணீர்‌ இல்லை குளிப்பதெப்படி? அழுக்கும்‌ நாற்றமும்‌ உங்கள்‌ கூடப்‌ 


பிறந்தவையா என்று கேட்கிறேன்‌. 


நாமே ஒருவனைப்‌ பட்டினி போட்டு வைத்து அவன்‌ இறந்து போன பிறகு போய்விட்டான்‌ 
பாவி' யென்றால்‌ யார்‌ பாவியென்று யோசித்துப்‌ பார்க்க வேண்டும்‌. உங்களிடம்‌ ஒரு சில 
குற்றங்கள்‌ இருப்பதை சொல்லாமல்‌ இருக்க முடியவில்லை. நீங்களாகவே உங்கள்‌ சாதி 
இழிவை சம்பாதித்துக்‌ கொள்கிறீர்கள்‌. அனாவசியமாக யாரைக்‌ கண்டாலும்‌ சாமி'யென்று 
கும்பிடுகிறீர்கள்‌. நீங்கள்‌ தாழ்ந்தவர்கள்‌ என்ற எண்ணம்‌ உங்கள்‌ ரத்தத்தில்‌ கலந்திருக்‌ கிறது. 
அதை மாற்றிவிட வேண்டும்‌. சுயமரியாதையில்‌ கவனம்‌ இல்லாத சாதியாரை உயர்த்தினாலும்‌ 


உயர மாட்டார்கள்‌. அவனவனுக்கே தான்‌ மனிதன்‌ என்கிற உணர்ச்சி வரவேண்டும்‌. 


நீங்கள்‌ இனிமேல்‌ யாரையும்‌ 'சாமி'யென்று கூப்பிடக்‌ கூடாது. நீங்களாகவே பதுங்குவதும்‌ 
ஒதுங்குவதுமான துர்க்குணங்கள்‌ உங்களை விட்டுப்‌ போகவேண்டும்‌. அன்று தான்‌ நீங்கள்‌ 


சமத்துவமாக நடத்தப்படுவீர்கள்‌. 


- குடி அரசு ," 25-4- 1926 


75. தமிழர்‌ நிலை மாற எழுத்தாளர்களுக்கு 


தமிழர்களான கவிஞர்கள்‌, கட்டுரையாளர்கள்‌, அறிவுப்‌ பிரச்சாரம்‌ செய்பவர்கள்‌, 
எழுத்தாளர்கள்‌ மற்றும்‌ நடிப்புத்‌ துறையில்‌ உள்ளவர்கள்‌ முதலிய யாவரும்‌ தங்கள்‌ கலை களை 
மக்களுக்குப்‌ பயன்படும்‌ வகையில்‌ அவற்றை கையான வேண்டுமென்று 
கேட்டுக்கொள்ளுகிறேன்‌. தமிழர்கள்‌ புரட்சிகரமான மாறுதலையடைய வேண்டிய நிலையில்‌ 


இருக்கின்றார்கள்‌. 


தமிழர்களை கைதூக்கிவிட இன்று எந்தக்‌ கலையும்‌, எந்தக்‌ கவிஞரும்‌ இல்லை. உள்ளவர்கள்‌ 
எல்லோரும்‌ "பத்தாம்‌ பசலிக்காரர்கள்‌" என்று சொல்லும்படி பழமை யைக்‌ கொண்டே தங்கள்‌ 
கலைகளைப்‌ பயன்படுத்துவார்கள்‌. 

தமிழர்களைத்‌ தாழ்த்தியதும்‌, தலை தூக்கவொட்டால்‌ அழுத்தியதும்‌ தமிழறிஞர்‌, கலைஞர்‌, 
கவிஞர்‌, புலவர்‌ முதலியவர்கள்‌ கையாண்ட சமய இலக்கியமும்‌, முன்னோ களைப்‌ பின்பற்றி 
வந்த நடப்புகளும்‌; தமிழர்களைக்‌ குலைத்து உருவாக்கிய அரசியலுந்தான்‌. 


- விடுதலை ,"' 7- 10 -1972 


£6. அநாகரிக காவியமும்‌, ஓவியமும்‌ 


அழிக்கப்பட வேண்டுமானால்‌ ஆபாசமும்‌, அநாகரிகமுமான காவியமும்‌, ஓவியமும்‌ 
அழிக்கப்படவேண்டுமானால்‌, முதலாவதாக நமது பண்டி தர்கள்‌ என்பவர்களுடைய வயிற்றுப்‌ 
பிழைப்புக்கு - வாழ்க்கை நலத்திற்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடித்துக்‌ கொடுக்க வேண்டியது 


பகுத்தறிவையும்‌, நாகரிகத்தையும்‌ விரும்பும்‌ பொது மக்கள்‌ கடமையேயாகும்‌. 


- "குடி அரசு" 20-4-1931 


£7. அறிவு வளர்ச்சி ஏற்பட 


மக்களுக்கு அறிவு வளர்ச்சி ஏற்படவேண்டுமானால்‌ உலக இயலை அறிய சந்தர்ப்பங்கள்‌ 


அளிக்கப்படவேண்டும்‌. 


- குடி அரசு ," 27-7-1930 


78. மக்கள்‌ உன்னத வாழ்க்கைப்‌ பெற 


உலகத்தில்‌ பல வகைளில்‌ ஜீவராசிகள்‌ மரணமடை கின்றன. பல நோய்களால்‌ 
இறந்தவர்களின்‌ தொகை சாதாரணமானதல்ல; மதத்தின்‌ பேரால்‌, யாதொரு விவேகமும்‌ 
இல்லாமல்‌ ஒருவருக்கொருவர்‌ சண்டையிட்டுக்‌ கொண்டு உயிரை மாய்த்துக்கொள்கிறார்கள்‌; 
இன்னும்‌ பல வழிகளில்‌ மரணமடையும்போது மக்களின்‌ உன்ன த வாழ்க்கை அமைப்பை 


உத்தேசித்து சிலரோ, பலரோ உயிரைத்‌ தியாகம்‌ செய்வது கூட பெரிய காரியமாகுமோ? 


மனிதனுக்கு மனிதன்‌ எதற்காக வித்தியாசம்‌ காண்‌ பிக்கப்படவேண்டும்‌? அறிவுள்ள எவரும்‌ 
இனி இந்நிலைமையைச்‌ சகித்துக்கொண்டு ஒரு கணமாவது வாழ முடியாது; பலாத்காரம்‌ 
கூடாது; இம்முறைகளை மாற்ற பலாத்காரம்‌ ஒருபோதும்‌ வெற்றியடைய முடியாது; 
பலாத்காரத்தையே பெருக்கும்‌; உண்மையை மறைத்துவிடும்‌. ஆகையால்‌, மக்களுடைய 
மனத்தை மாற்ற பாடுபடவேண்டியது தான்‌ முறையே ஒழிய பலாத்காரத்தினால்‌ 
சாதித்துவிடலாம்‌ என்று எண்ணுவது மனித இயற்கைக்கு விரோதமான தத்துவ 'மாகும்‌. எந்தத்‌ 
தேசத்திலும்‌ முன்னேற்றம்‌ உள்ளவர்‌ களென்றும்‌, பிற்போக்கானவர்களென்றும்‌ இரண்டு கட்சி 
களே இருக்கமுடியும்‌. இப்படிப்‌ பிரிக்கப்பட்டால்‌ ஒழிய மக்கள்‌ அபிவிருத்தியடைய மார்க்கம்‌ 
இல்லை. நமது மக்க ளுக்கு விஷயத்தை அறியக்கூடிய பகுத்தறிவு விருத்தி யடைந்தாலொழிய 


எந்த ராஜ்ய முறையாலும்‌ ஒரு நன்மையும்‌ விளைந்துவிடப்‌ போவதில்லை. 


- பகுத்தறிவு," 9-9-1934 


79. இலஞ்ச ஊழல்‌ ஒழிய 


நல்ல சம்பளத்தில்‌ துப்பு கண்டுபிடிக்கும்‌ பிரிவு ஒன்றை நியமித்து, அதற்கு இரண்டு 
அதிகாரிகளையும்‌ நியமிக்க வேண்டும்‌ - இந்த இலாகாவிற்கென்று ஒரு தனிப்‌ பத்திரிகை 


ஏற்பாடு செய்து பெயர்‌ விவரத்தோடு பிடிக்கும்‌ கேசுகளை விளம்பரப்படுத்த வேண்டும்‌. 


பிடிக்கப்பட்ட வழக்குகளை விசாரிக்க தனி கோர்ட்‌ வேண்டும்‌. சிறை தண்டனை 
குறைவாகவும்‌, அபராதம்‌ அதிகமாகவும்‌ போட்டுத்‌ தண்டிக்க வேண்டும்‌. 

குற்றவாளிகளைத்‌ தண்டிப்பதாலும்‌, குற்றம்‌ கண்டு பிடிப்பவர்களுக்கு தக்க சன்மானம்‌ 
கொடுப்பதாலும்‌ தான்‌ குற்றங்களைக்‌ குறைக்க முடியும்‌. 

நாகரிக காலம்‌, நாகரிக ஆட்சி என்றால்‌ மக்களிடம்‌ குற்றம்‌ அணுகாமல்‌, மக்கள்‌ குற்றம்‌ 
செய்யாமல்‌ காப்பது தானே ஒழிய குற்றவாளிகளை கவுரமாய்‌ நடத்தி குற்றம்‌ செய்ய வசதியும்‌ 


ஊக்கமும்‌ கொடுப்பது நாகரிக ஆட்சி அல்ல. 


ஆகவே, நாட்டில்‌ குற்றங்கள்‌ ஏற்படாமல்‌ தடுக்க வேண்டுமானால்‌ குற்றவாளிகள்‌ பெருகாமல்‌ 


குறைக்க வேண்டுமானால்‌ துப்பு கண்டுபிடிக்கும்‌ தரமான சி.அய்‌.டி. அமர்த்தப்பட வேண்டும்‌. 
குற்றவாளிகள்‌ எளிதில்‌ தப்பித்துக்கொள்ள முடியாமல்‌ நீதி விசாரணை நடத்தப்படவேண்டும்‌. 
குற்றம்‌ கண்டால்‌ கடினமான தண்டனையை அளிக்க வேண்டும்‌. 


இந்த மூன்றும்‌ இல்லாததால்‌ தான்‌ குற்றங்கள்‌ பெருகு கின்றன. குற்றவாளிகள்‌ 


பெருகுகின்றனர்‌. 
- (தந்தை பெரியார்‌ 95-ஆவது பிறந்த நாள்‌ 'விடுதலை' மலரிலிருந்து) 


60. வரதட்சணை ஒழிய படிச்சவன்‌, படிக்காதவன்‌ என்ற பேதம்‌ உள்ளவரைக்‌ கும்‌ 
வரதட்சணை நிலை மாறாது. பெண்‌ படிச்சவனை விரும்புகிறாள்‌. ஆண்பிள்ளை படிச்ச 
பெண்ணைத்‌ தேட றான்‌. படிச்சவர்களுக்குக்‌ கிராக்கி ஏற்பட்டுப்‌ போச்சு. போட்டி 
உண்டாயிடுத்து. அதனாலே வரதட்சணை வாங்‌ குறது இயற்கையாயிடுத்து. பணம்‌ 
வாங்கக்கூடாதுன்னா, முப்பது பவுன்‌ நகை போடச்‌ சொல்லுகிறான்‌ , நம்ம பொருளாதார 
அமைப்பு அப்படி ஆயிட்டுது. 22 வயசு வரைக்கும்‌ பெண்களுக்குக்‌ கல்யாணம்‌ செய்யாமல்‌ 
இருந்தால்‌ வரதட்சணைக்‌ கொடுமையும்‌ குறைஞ்சு போய்‌ விடும்‌. வயசாயிட்டா பெண்களே 


புருஷனை தேடிப்பாங்க. வரதட்சணை மறைந்து போயிடும்‌. பெண்கள்‌ ஆண்களை 


நம்பித்தான்‌ வாழணுங்கிற நிலைமை மாறணும்‌. அப்போ இது சரியாயிடும்‌. சட்டம்‌ 


போட்டாமட்டும்‌ போதாது. அதைக்‌ கண்டிப்பாய்‌ நிறைவேத்தணும்‌. அமுலாக்க வேணும்‌. 


'கலைமகள்‌" பேட்டி, பிப்‌. 1978 


81. சர்க்கார்‌ சிறந்த சேவை செய்ய 


முதலில்‌ சுகாதாரமும்‌ பின்னது படிப்பாகவும்‌ தான்‌ ஸ்தலஸ்தாபனங்கள்‌ கவனிக்க வேண்டும்‌. 


ரோட்டு போக்குவரத்து சாதனம்‌ வேலை செய்வதை சர்க்காருக்கே விட்டுவிட வேண்டும்‌. 


சர்க்காரிடம்‌ கண்டித்து வேலை வாங்க ஜனங்கள்‌ பழகவேண்டும்‌. பொறுப்புகளையெல்லாம்‌ 
நம்‌ தலையில்‌ போட்டுக்கொள்வதில்‌ பயனில்லை; இன்னின்ன சாதனம்‌ வேண்டுமென்று 
தீர்மானிக்கும்‌ வேலை நம்முடையதாகவும்‌, நடத்திக்‌ கொடுக்கும்‌ வேலை 
சர்க்காருடையதாகவும்‌ இருக்கவேண்டும்‌. ஆனால்‌, இப்போது அனேகமாய்‌ சர்க்கார்‌ 
நிர்ணயிக்கும்‌ வேலைகளை நாம்‌ நடத்திக்‌ கொடுக்‌ கிறோம்‌. இந்தக்‌ குற்ற ரகசியம்‌ நாம்‌ 


அறியவில்லை . 


குடி அரசு ' 7-12-1930 


62. தேசியமயம்‌ வளர 


பொதுமக்களின்‌ நன்மைக்காக இருந்துவரும்‌ ரயில்வே, தந்தி - தபால்‌, தண்ணீர்‌ பைப்பு, 
மின்சாரம்‌ முதலிய வைகளை எவ்வாறு அரசாங்கத்தாரே நடத்தி வருகிறார்‌ களோ அந்த 
முறையையே இன்றும்‌ மற்ற காரியங்களுக்கும்‌ உபயோகப்படுத்தி எப்போதும்‌ அவை 
அரசாங்கத்‌ தாராலேயே நடந்து வருமாறு செய்ய வேண்டும்‌. 

"இன்ஷ்யூரன்ஸ்‌'' விஷயத்தில்‌ அரசாங்க ஊழியர்களுக்கு அரசாங்கத்தில்‌ செய்து 


கொடுத்திருக்கும்‌ வசதி போல மற்ற மக்களும்‌ பெறும்படி செய்து இன்ஷ்யூரன்ஸை' 


அரசாங்கமே நடத்தி வரவேண்டும்‌. 


-"விடுதலை", 13-1-1964 


83. ஆண்களுக்கு தொல்லை குறைய 

வினா : மனிதனுக்குக்‌ கவலையும்‌ பொறுப்பும்‌ குறைய வேண்டுமானால்‌ என்ன செய்ய 
வேண்டும்‌? 

விடை : பெண்ணடிமையை ஒழித்து அவர்களுக்கு முழுச்‌ சுதந்திரம்‌ கொடுத்து விட்டால்‌ 
ஆண்களுக்கு அனேக தொல்லைகள்‌ ஒழிந்துவிடும்‌! 


-"குடி அரசு," 22-7-1930 


84. போக்குவரத்தைப்‌ பராமரிக்க 


சாலைகளில்‌ ஆடு, மாடு, பன்றி, கோழி முதலிய ஜந்துக்கள்‌ மீது வாகனங்கள்‌ ஏறி சாவு நஷ்டம்‌ 
ஏற்பட்டால்‌ அதை விபத்தாகக்‌ கருதக்கூடாது; மந்தையாகச்‌ செல்வதில்‌ விபத்து ஏற்பட்டால்‌ 
அவற்றின்‌ சொந்தக்காரர்மீது நடவடிக்கை எடுத்து தண்டிக்க வேண்டும்‌. ஒரு நெடுஞ்‌ 
சாலைக்கு ஒரு மோட்டார்‌ சைக்கிளில்‌ ஒரு போலீஸ்‌ அதிகாரி தினமும்‌ பிரயாணம்‌ செய்த 
வண்ணமாய்‌ இருந்து சாலையில்‌ நடக்கவிடும்‌ ஆடு, மாடு, பன்றி, எருமை சொந்தக்காரர்களை 
'பிராசிகியூட்‌' செய்து தண்டிக்க வேண்டும்‌. ரோடுகளில்‌ மாட்டு வண்டிகள்‌ செல்ல பாதையில்‌ - 


இடம்‌ ஒதுக்கி அடையாளம்‌ செய்யவேண்டும்‌. 


- "விடுதலை ," 17-2-1964 


85. அபேட்சகர்கள்‌ யோக்கியர்களாக 


"தகுதியும்‌ உண்மையும்‌, முயற்சியும்‌ இல்லையானால்‌ ஒருவர்‌ ஓட்டராக இருப்பது நாட்டுக்கு - 


மக்களுக்கு கேடு என்றே சொல்லுவேன்‌. அபேட்சகர்கள்‌ யோக்கியர்களாக நேர்மையுடன்‌ 


நடப்பவர்களாக ஆக்கப்படவேண்டுமானால்‌ ஓட்டர்கள்‌ சாதி மதச்சார்பற்ற 


யோக்கியர்களாகவும்‌, பொறுப்‌ புள்ளவர்களாகவும்‌ இருந்தால்‌ தான்‌ முடியும்‌." 


- விடுதலை , " 24-2-1964 


66. திடகாத்திரமுள்ள குழந்தை பெற 
வினா : இந்தியாவுக்கு ஜனசங்கை பெருகவேண்டுமானால்‌ என்ன செய்ய வேண்டும்‌? 


விடை : அதிகமாகப்‌ பிள்ளை பெறுவதை நிறுத்தி, விதவைகளுக்கு மறுமணம்‌ செய்தால்‌ நல்ல 


திடகாத்திரமுள்ள ஜனசங்கை பெருகும்‌. 


- "குடி அரசு ," 22-7-1930 


67. வழக்குகளைக்‌ குறைக்க 

சொத்துரிமை சம்பந்தமான வழக்குகளை குறைப்பதற்காக - தெளிவான ஆதாரங்களை 
அரசாங்கத்தார்‌ வைத்து "காரணார்த்தமாகவும்‌ போலியாகவும்‌ எழுதிவைக்கப்‌ பட்டது" என்று 
எதிர்‌ வழக்காடும்‌ 'பினாமி" முறையை இல்லாமற்‌ செய்ய வேண்டும்‌. 


- "விடுதலை," 13-1-1964 


88. இசைக்கலை தீங்கை ஒழிக்க 

நந்தனார்‌ சரித்திரத்தால்‌ தீண்டாமை ஒழியுமா, நிலைக்குமா யோசித்துச்‌ சொல்லுங்கள்‌, 
பார்க்கலாம்‌! 

'கிருஷ்ணலீலையால்‌ விபசாரத்தனம்‌ வளருமா, குறையுமா சொல்லுங்கள்‌, பார்க்கலாம்‌. 


திருவிளையாடல்‌ புராண சிவ லீலையால்‌ ஒழுக்க ஈனங்களும்‌ அயோக்கியத்தனங்களும்‌ - 


வளருமா, குறையுமா என்று கூர்ந்து பாருங்கள்‌. 


இராமாயணத்தினால்‌ அடிமைத்தனமும்‌ சூழ்ச்சிகளும்‌ வளருமா, குறையுமா என்று பாருங்கள்‌ ! 
இப்படிப்பட்ட புராண சம்பந்தமான கதைகளின்‌ நடிப்பு ஏதாவது ஒரு நல்ல காரியத்திற்குப்‌ 
பயன்படுகிறதா என்று கேட்கிறேன்‌. இப்படியே ஒவ்வொரு புராணக்‌ கலையிலும்‌ கேடு இருப்ப 
தோடு, நாட்டுக்கு பெருத்த நட்டமும்‌ முன்னேற்றத்‌ தடையும்‌ இருந்து வருகின்றன. வாலிபர்கள்‌ 
- ஆண்களும்‌ பெண்களும்‌ முன்வந்து இந்தக்‌ கேட்டை ஒழிக்க வேண்டும்‌. நாடகங்களில்‌ போய்‌ 
உட்கார்ந்து கொண்டு இப்படிப்பட்ட காதல்‌ வரும்‌ சந்தர்ப்பங்கள்‌ வரும்போது வெட்கம்‌, 
வெட்கம்‌ மானங்கெட்ட பெண்கள்‌ தான்‌ இதைப்‌ பார்த்துக்‌ கொண்டு இருப்பார்கள்‌. மானமும்‌, 
ஒழுக்கமும்‌ உள்ள பெண்கள்‌ இந்த நாடகங்களை எட்டிக்கூடப்‌ பார்க்க மாட்டார்கள்‌', என்றும்‌, 
மூட நம்பிக்கை வரும்‌ சந்தர்ப்பங்களில்‌, வெட்கம்‌ வெட்கம்‌, பகுத்தறிவற்றவர்களும்‌, 
காட்டுமிராண்டிகளும்‌ தான்‌ இந்தக்‌ காட்சிகளைக்‌ காண வருவார்கள்‌. அறிவும்‌ மானமும்‌ 


உள்ளவன்‌ இதைத்‌ திருத்தத்தான்‌ முற்படுவான்‌" என்றும்‌ சொல்ல வேண்டும்‌. 


அது போலவே இசையரங்குகளிலும்‌ பஜனைப்‌ பாட்டுகள்‌ வரும்போது அவை காதுகளில்‌ 
கேட்காதபடி 'யாயா .... யாயா யா' என்று கூப்பாடு போட்டு அந்தச்‌ சப்தம்‌ மற்றவர்கள்‌ 
காதுகளில்‌ கேட்காமல்‌ இருக்கும்படி செய்ய வேண்டும்‌. யுத்தத்தின்‌ காரணமாக நமது சர்க்கார்‌, 
ரேடியோவில்‌ ஜப்பான்‌, ஜெர்மன்‌ பேச்சுகள்‌ வரும்போது வேறு யாரோ ஒருவர்‌ அப்பேச்சுகள்‌ 
நம்‌ காதுகளில்‌ விழாமல்‌ இருப்பதற்காக 'யாயா .. யாயாயா' என்று சொல்லச்‌ செய்கிறார்கள்‌ 


அல்லவா - அது போலத்தான்‌ நானும்‌ சொல்கிறேன்‌. 


- குடி அரசு , " 19-2-1944 


89. கற்பைக்‌ காக்க 


பெண்களுக்கு சுதந்திரம்‌ கொடுத்துவிட்டால்‌ கற்பு கெட்டுப்‌ போகும்‌ என்கின்ற கவலை. 
எவரும்‌ அடைய வேண்டிய தில்லை. பெண்கள்‌ கற்பு பெண்களுக்கே சேர்ந்ததே ஒழிய 


ஆண்களுக்கு அடமானம்‌ வைக்கப்பட்டதல்ல. கற்பு என்பது எதுவானாலும்‌ அது தனிப்பட்ட 


நபரைச்‌ சேர்ந்ததாகும்‌. 'கற்பு' கெடுவதால்‌ ஏற்பட்ட தெய்வ தண்டனையை அவர்கள்‌ 
அடைவார்கள்‌. அதற்காக மற்றொருவர்‌ அடையப்‌ போவதில்லை ." இதுதானே மதவாதிகள்‌, 
ஆஸ்திகர்கள்‌ சித்தாந்தம்‌. ஆதலால்‌, பெண்‌ பாவத்துக்குப்‌ போகிறாளே என்று ஆண்‌ பரிதாபப்‌ 
பட வேண்டாம்‌. பெண்‌ அடிமை அல்லள்‌; அவளுக்கு நாம்‌ எஜமானர்‌ அல்லர்‌; கார்டியன்கள்‌ 
அல்லர்‌ என்று எண்ணிக்கொள்ள வேண்டும்‌. பெண்‌ தன்னைப்‌ பற்றியும்‌ தனது 
கற்பைப்பற்றியும்‌ காத்துக்‌ கொள்ளத்‌ தகுதி பெற்றுக்‌ கொள்ள விட்டுவிட வேண்டுமே ஒழிய 
ஆண்‌ காவல்‌ கூடாது. இது ஆண்களுக்கும்‌ இழிவான காரியமாகும்‌. ஆதலால்‌ பெண்களைப்‌ 
படிக்க வைத்து விட்டால்‌ தங்கள்‌ கற்பு மாத்திரம்‌ அல்லாமல்‌ ஆண்கள்‌ கற்பையும்‌ காப்பாற்றக்‌ 
கூடிய தன்மை வந்துவிடும்‌. 


- "உண்மை, , 14-8-1971 


90. லாரி, பஸ்‌ விபத்துகளைத்‌ தவிர்க்க 


அரசாங்கத்தார்‌ பயிற்சி பள்ளி வைத்து டிரைவர்களை பயிற்றுவிக்க வேண்டும்‌; டிரைவிங்‌ 
லைசென்சு கொடுக்கும்‌ போது டிரைவருக்கு மெக்கானிக்‌ வேலை ஓரளவுக்காவது 
தெரிந்திருக்கிறதா என்று பார்த்து லைசென்சு கொடுக்க வேண்டும்‌; டிரைவர்களுக்கு நல்ல 
சம்பளத்‌ திட்டம்‌ ஏற்‌ படுத்த வேண்டும்‌. 


- "விடுதலை," 17-2-1964 


91. பசியைத்‌ தீர்ப்பதற்கு 


நம்‌ நாட்டிலே இப்பொழுது கரும்பு, மஞ்சள்‌, நிலக்‌ கடலை, புகையிலை முதலிய உணவுக்கு 
தேவையில்லாத பண்டங்களே பெரிதும்‌ பயிரிடப்படுகின்றன. அவைகள்‌ மார்க்கெட்டில்‌ 
ஒன்றுக்கு நான்காய்‌ விற்பதில்‌ நல்ல இலாபம்‌ இருக்கிறது என்பதால்‌ விவசாயிகள்‌ அநேகம்‌ 


பேர்‌ இப்பொழுது அதையே பயிர்‌ செய்கின்றார்களே ஒழிய, உணவுப்‌ பொருள்‌ பயிர்‌ 


செய்வதில்லை. அதனாலேயே சாப்பாட்டிற்கு வேண்டிய உணவு கிடைக்கவில்லை. இந்த 
முறையை ஒழித்து, மக்களுடைய பசியை தீர்ப்பதற்கு வேண்டிய முறையை கையாள 


வேண்டும்‌. ஆதலால்‌ கரும்பு , நிலக்‌ கடலை வெள்ளாமையை நிறுத்துங்கள்‌. 


- 'விடுதலை' 3-1-1951 


92. தவிப்பு நீங்க 


வடநாட்டானுடைய ஆச்சாரங்கள்‌ தர்மங்கள்‌ ஆபாசங்கள்‌ முற்றிலும்‌ நமக்கு மாறுபட்டவை. 
அவற்றுக்கு ஏற்ப அமைக்கப்பட்டுள்ள அவர்களது மொழியே அவர்களுக்கு உயர்வானதாகவும்‌ 
நமது மொழி அவர்களுக்கு தாழ்வான தாகவும்‌ தோன்றுவது சகஜம்‌. வடமொழியை ஆதரிக்கப்‌ 
புகுந்து தான்‌ பல இழிவுகளுக்கும்‌ ஆட்பட்டு தவிக்கிறோம்‌. தற்போது தமிழில்‌ வந்து 
புகுந்துகொண்ட வடமொழி வார்த்தைகளை எடுத்துவிட்டால்‌ நம்‌ குறைகள்‌, தொல்லைகள்‌ 
நீங்கும்‌. ஏற்றுக்கொண்டால்‌ இழி நிலைக்கு ஆளாக வேண்டும்‌. தமிழில்‌ ஆரியம்‌ புகுந்ததால்‌ 
தான்‌ மற்ற மக்கள்‌ எல்லாம்‌ காட்டுமிராண்டிகளாக வாழ்ந்த காலத்தில்‌ கப்பலோட்டி வாணிபம்‌ 
நடத்திய தமிழர்‌ மரபில்‌ இன்று ஒரு நியூட்டன்‌ தோன்ற முடியவில்லை ; ஒரு மார்க்கோனி 
தோன்ற முடியவில்லை. 

நமது மேன்மைக்கும்‌ அந்தஸ்துக்கும்‌ ஏற்றதும்‌ நம்‌ சுதந்திர உணர்ச்சியை தூண்டக்கூடியதும்‌ 
நம்‌ இழிவைப்‌ போக்கக்கூடியதுமான அம்மொழியிலிருந்தும்‌ நம்‌ மொழிக்கு ஆக்கம்‌ 
தரக்கூடியதும்‌ அவசியமானதுமாகிய சொற்களை எடுத்துக்கொள்ளலாம்‌. எம்மொழித்‌ 


தொடர்பு இருந்தாலும்‌ பரவாயில்லை. நமக்கு வடமொழித்‌ தொடர்பு மட்டும்‌ கூடவே கூடாது. 


( 'மொழி எழுத்துச்‌ சீர்திருத்தம்‌' என்ற நூலிலிருந்து) 


93. சம்பள பேதம்‌ ஒழிய 


சிப்பந்திகள்‌ எந்த வேலையில்‌ இருந்தாலும்‌ யாவருக்கும்‌ ஒன்று போன்ற தரத்தை 
திட்டப்படுத்த வேண்டும்‌. குறைந்தது 50 ரூபாய்க்கு குறைவில்லாத சம்பளம்‌, கூட்டுகிறவர்‌ 
உட்பட குமாஸ்தா வரை ஏற்படுத்தி ஒரே மாதிரி பஞ்சப்படி கொடுக்க வேண்டும்‌. இந்தப்‌ 
பஞ்சப்படியும்‌ சம்பளமும்‌ அல்லாமல்‌ சிப்பந்திகளின்‌ குழந்தைகளை கணக்கு பார்த்து குழந்தை 
ஒன்றுக்கு இவ்வளவு ரூபாய்‌ என்று திட்டம்‌ போட்டு கணக்குக்‌ கூட்டி சம்பளம்‌ கொடுக்க 
வேண்டும்‌. 

மாகாண அரசாங்கம்‌, மத்திய அரசாங்கம்‌ என இரு பேதம்‌ சிப்பந்திகள்‌ சம்பளத்தில்‌ இருக்கவே 


கூடாது. கண்டிப்பாய்‌ இருக்கவே கூடாது. 


- "விடுதலை," 4-8-1957 


94. போராட்டத்தில்‌ வெற்றி பெற 


போராட்டம்‌ துவக்கு முன்பு விளைவை நன்றாய்ச்‌ சிந்தித்து ஒருவாறு அதன்‌ பலாபலனை ஏற்க 
நம்மை தகுதியாக்கிக்கொள்ள வேண்டும்‌. தொழிலாளிகளுக்காகப்‌ பரிந்து பேசுவதாக வேஷம்‌ 
போட்டுக்கொண்டு, தொழிலாளிகளை சுற்றிக்கொண்டிருக்கிறவர்கள்‌ நயவஞ்சகத்‌ 
துரோகிகளாக இருக்கக்கூடாது. தொழிலாளர்களின்‌ தலைவர்கள்‌ - வழி காட்டிகள்‌ 
என்பவர்கள்‌ முதலாளித்‌ தன்மை கொண்டவர்களாகவோ, முதலாளிகளின்‌ இரகசியக்‌ 
கூலிகளாகவோ இருக்கக்கூடாது. 

பத்திரிகைகள்‌, பிரச்சாரங்கள்‌, வாயாடிகள்‌, பொதுமக்கள்‌ கருத்தை உண்டாக்குகிறவர்கள்‌. 
அதை உருப்படுத்துகிறவர்கள்‌ தங்கள்‌ இஷ்டப்படி பயன்படுத்துகிறவர்கள்‌ ஆகியவர்கள்‌ 
தொழிலாளிகளுக்குப்‌ பிறவி எதிரிகள்‌ என்பதை நன்றாய்‌ ஞாபகத்தில்‌ வைத்துக்கொள்ள 
வேண்டும்‌. 


- விடுதலை," 10-6-1946 


95. லஞ்சப்‌ பழக்கம்‌ நீங்க 

பார்ப்பனர்களுக்கு உத்தியோகம்‌ கொடுப்பதை நிறுத்தி விட்டால்‌ லஞ்சப்‌ பழக்கம்‌ நின்று 
போகும்‌. ஏனென்றால்‌, பார்ப்பனர்களுக்கு தேவை அதிகம்‌, சலுகை அதிகம்‌. அதனால்‌ 
அவர்களுக்கு லஞ்சம்‌ வாங்கித்‌ தீரவேண்டியிருக்கிறது. கண்ட்ரோல்‌ லைசன்சு முறை இருக்கும்‌ 
வரையிலும்‌ கள்ள வாணிகம்‌ தவிர்க்க முடியாததே. 


"குறிஞ்சி," 15-1-1965 


96. சிப்பந்திகள்‌ மனக்குறை நீங்க 


சர்க்கார்‌ உத்தியோகத்தை சத்திரம்‌, சோம்பேறி மடம்‌ என்று மக்கள்‌ கருதாமல்‌ பொறுப்புடன்‌ 
வேலை செய்ய கண்டிப்பு வைக்க வேண்டும்‌. உத்தியோகத்திலும்‌, உத்தி யோகத்திற்கு பேர்‌ 
எப்படி இருந்தாலும்‌ அவற்றிற்கு கிரேடு - தரம்‌ 4 தான்‌ இருக்க வேண்டும்‌. ஆர்டினரி, 


செகண்டரி , ஃபஸ்ட்‌ , ஸ்பெஷல்‌ கிரேடு என்கிற பிரிவுதான்‌ இருக்க வேண்டும்‌. 
இப்படியிருந்தால்‌ சிப்பந்திகளுக்கு அதிருப்தி - மனக்‌ குறை - பேராசை முதலியவைகள்‌ ஏற்பட 
முடியாது. 


- "விடுதலை," 4-8-1957 


97. வீட்டுப்‌ பஞ்சம்‌ தீர 


சர்க்காருக்கு ஏராளமான வீடுகள்‌ சொந்தமாக இருக்க வேண்டும்‌. அதற்கு ஆகவே, 
நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்‌ ஒதுக்கி வைத்து தனி இலாகா வேலை செய்ய வேண்டும்‌. 
தச்சர்‌, கொத்தர்களை சர்க்கார்‌ சாதாரண மேஸ்திரிகள்‌ கீழ்‌ பயிற்சி கொடுத்து அதிகமாக 


உண்டாக்க வேண்டும்‌. 


காடுகளிலேயே மரம்‌ 'சைஸ்‌' (தேவைக்கு ஏற்றபடி) செய்ய வேண்டும்‌. இயந்திர வசதி மூலம்‌ 
செய்தால்‌ 500 பேர்கள்‌ உள்ள தச்சுப்பட்டறையில்‌, 1 நாளைக்கு 1500 சன்னல்‌ கூடும்‌ - 1000 
நிலவுக்‌ கூடும்‌ செய்யலாம்‌. 

உதாரணமாக ஓர்‌ யந்திரம்‌ 25 அடி நீளமுள்ள 1"%3" - கனமுள்ள சட்டங்கள்‌ 24 பக்கம்‌ பக்கமாக 
வரிசை வைத்து கம்பி அளவு போட , யந்திரத்தைத்‌ திருப்பினால்‌ 5 நிமி டத்தில்‌ தொளையைப்‌ 
போட்டு , இணைப்பு செலுத்தி அளவுப்படி துண்டும்‌ போட்டுவிடுகிறது. 

பிறகு ஆள்கள்‌ எடுத்து சேர்த்து கம்பி கோத்து ஆப்பு இறுக்கி அடுக்க வேண்டியதுதான்‌. 
இப்படியே கட்டடத்‌ துக்கு வேண்டிய மற்றக்‌ காரியங்களையும்‌ செய்து ஒரு நாளைக்கு பல 


வீடுகள்‌ முடிக்கலாம்‌. 
ஒரு 10 ஆண்டில்‌ வீட்டு கஷ்டம்‌ இந்த ஒரு இலாகாவில்‌ ஒழிந்துவிடும்‌. 


(தந்தை பெரியார்‌ 97-வது ஆண்டு பிறந்த நாள்‌ மலரிலிருந்து) 


98. மாணவர்கள்‌ உலகுக்குப்‌ பயன்பட 


இன்றைய படிப்பு முறையால்‌ நாமே பிள்ளைகளைக்‌ கெடுக்கிறோம்‌. நமது தொழில்‌ பயிற்சி 
பயன்‌ பெறாமல்‌ போனதற்குக்‌ காரணம்‌ தொழில்‌ பழக எஸ்‌. எஸ்‌. எல்‌.சி. படித்திருக்க 
வேண்டும்‌ என்பதேதான்‌. ஆகையால்‌, எழுத்துக்‌ கோப்பது, கொல்லத்து வேலை, தச்சு வேலை, 
கார்‌ ஓட்டுவது, இயந்திரங்களை கையாளும்‌ வேலை முதலி யவைகளை , பிள்ளைகளின்‌ 12 


ஆவது வயது முதற்‌ கொண்டே கற்றுக்‌ கொடுக்க ஆரம்பிக்கவேண்டும்‌. மாணவர்‌ களைத்‌ 


திருத்தவும்‌ அவர்கள்‌ உலகுக்குப்‌ பயன்படவும்‌ இதுதான்‌ தக்க மார்க்கமாகும்‌. 


-உண்மை ," 14-12-1972 


99. ஆண்களின்‌ ஒழுக்கக்கேடு ஒழிய 


"ஆண்‌ இரண்டு வைப்பாட்டிகளை வைத்துக்‌ கொண்டால்‌, பெண்கள்‌ 3 ஆசை நாயகாகளை 
வைத்துக்‌ கொள்ள முற்பட வேண்டும்‌; உடனே நிலைமை சரிபட்டுப்‌ போகும்‌; உண்மையான 
சமரசம்‌ தோன்றிவிடும்‌. பிறகு கஷ்டமே இருக்காது ." 


- 'குடி அரசு," 8-2-1931 


100. சூத்திரப்‌ பட்டம்‌ ஒழிய 

ஃ கோயிலுக்குப்‌ போகாதீர்‌! 

ஃ நெற்றிக்‌ குறிகளை இடாதீர்‌! 

ஃ மதப்‌ பண்டிகைகளைக்‌ கொண்டாடாதீர்‌! 


ஃ பார்ப்பானை பிராமணன்‌ என அழையாதீர்‌! 


